தினசரி தியானம்‌ 


இயற்றியவர்‌ 
ஸ்ரீமத்சுவாமி சித்பவானந்தர்‌ 


77 / 
தினசரி தியானம்‌ 


தள்‌ 


தபோவனத்‌ தொடர்‌ 60 
“ முதல்‌ இருபத்தாறு பதிப்புகள்‌ வரை 270,000 
இருபத்து ஏழாம்‌ பதிப்பு 1998 10 ,000 


திருப்பராய்த்துறை 
ஸ்ரீராமகிருஷ்ண தபோவனம்‌ 
காரியதரிசியால்‌ பிரசுரிக்கப்பட்டது. 


உரிமை பிரகரிப்பாளருடையது 


பிரசார விலை ரூ. 15-00 


மய்ய பபப ப ப ப ப ப ப ட்‌ 
தபோவன அச்சுப்பள்ளி, திருப்பராய்த்துறை. 


முகவுரை 

மானுட அமைப்பில்‌ உடலினும்‌ உயர்ந்தது 
உள்ளம்‌. உடலில்‌ ஏதேனும்‌ குறைபாடு இருந்தால்‌ 
அதை முன்னிட்டு மனிதன்‌ &ழோனாகக்‌ கருதப்‌ 
படமாட்‌.டான்‌. ஆனால்‌ மனத்தில்‌ நேர்மையும்‌ 
ஒழுக்கமும்‌ நல்லறிவும்‌ அமையப்‌ பெறாதிருக்கு 
மளவு அவன்‌ புன்மையன்‌ ஆவான்‌. மனத்தை 
மாண்புறச்‌ செய்யுமளவு மனிதன்‌ மேலோன்‌ 
ஆகிறான்‌. : 

உணவு ஊட்டி உடலை வளர்க்கிறோம்‌. 
அப்படி உடலைப்‌ பேணுவது உயிர்கள்‌ அனைத்‌ 
துக்கும்‌ பொதுவானது. பின்பு உள்ளத்தைப்‌ 
பேணுவது மனிதனுடைய தனிச்செயல்‌ ஆகிறது. 
நல்லுணவையே உடலுக்குத்‌ தரவேண்டும்‌; உணவு 
வெவ்வேறு வகைப்பட்டதாக இருக்கவேண்டும்‌. 
விதவிதமான உணவு நாவுக்கு இனியதும்‌ 
உடலுக்கு உறுதி தருவதும்‌ ஆகும்‌. -நல்லெண்‌ 
ணமும்‌ நல்லுண்ர்வும்‌ உள்ளத்துக்கு உணவு 
ஆகின்றன. எத்தனைவிதமான நல்லெண்ணங்‌ 
களை எண்ணுகின்றோமோ அத்தனை விதங்‌ 


ii 

களில்‌ உள்ளம்‌ உறுதிபெறும்‌. மனத்துக்கு இனிய 
நல்லுணவு ஆவது தினசரி தியானம்‌. அன்றாடம்‌ 
வழிபாட்டுக்குப்‌ பிறகு ஒர்‌ எண்ணத்தை இத 
னின்று பெறலாம்‌. பிறகு அதைப்பற்றிச்‌ சிந்தனை 
பண்ணுவது அவசியம்‌. சிந்திக்குமளவு அந்த 
மூலக்கருத்தில்‌ வெவ்வேறு திளை எண்ணங்களும்‌ 
உள்ளத்தில்‌ உதிக்கும்‌. உள்ளத்தினுள்‌ பக்தியையும்‌ ' 
ஞானத்தையும்‌ வளர்ப்பதற்கு இது உற்றதோர்‌ 
உபாயம்‌. 

தேதியை ஆங்கில முறையில்‌ அல்லது 
தமிழ்‌ முறையில்‌ அவரவர்‌ விருப்பம்போல்‌ பின்‌ 
பற்றலாம்‌. சில வருடங்களில்‌ ஆங்கிலத்‌ தேதியும்‌ 
தமிழ்த்தேதியும்‌ ஒத்திருக்கும்‌; வேறு சில வருடங்‌ 
களில்‌ ஒருநாள்‌ முன்னது பின்னதாக இருக்கும்‌. 

தினசரி தியானம்‌ என்னும்‌ தலைப்புக்‌ 
கொடுத்து இயற்றியுள்ள இந்நூலில்‌ அடங்கி 
இருக்கிற கருத்துக்கள்‌ ஆத்ம சாதனத்துக்கு நன்கு 
உதவும்‌ என்பது சொல்லாமலே விளங்கும்‌. 
திருப்பராய்த்துறை 

20-8-60 சுவாமி சித்பவானந்த 


ஜனவரி 7 மார்கழி 17 
அன்பு 

அன்புக்‌ களஞ்சியமே! என்னை நீ அன்பில்‌ 
தோய்த்து அன்புமயம்‌ ஆக்கிவிடாயோ? 
அன்பில்லாது நான்‌ எங்ஙனம்‌ உயிர்‌ வாழ்‌ 
வேன்‌? உன்னிடத்திருந்தல்லாது அன்பை 
நாடி நான்‌ வேறு எங்குச்‌ செல்வேன்‌? 

வாழ்வை இனியதாக்குவது அன்பு. கஷ்‌ 
டங்களையெல்லாம்‌ மீளச்செய்வது அன்பு. 
குடும்பவாழ்க்கையை மேன்மைப்படுத்துவது 
அன்பு. உலக வாழ்க்கையைச்‌ சுவைக்கச்‌ 
செய்வது அன்பு. அழகற்றதற்கு அழகூட்டு 
வது அன்பு. அன்பு பொலியுமிடம்‌ சுவர்க்கம்‌; 


அன்பு மறைந்தவிடம்‌ நரகம்‌. மனமே, நீ அன்‌ 
பில்‌ ஊறி வளர்க. 


அன்பும்‌ சிவமும்‌ இரண்டென்பார்‌ அறிவிலார்‌ 
அன்பே சிவமாவது ஆரும்‌ அறிகிலார்‌ 
அன்பே சிவமாவது ஆரும்‌ அறிந்தபின்‌ 
அன்பே சிவமாய்‌ அமர்ந்திருந்‌ தாரே. 

-- திருமந்திரம்‌ 


60-1 1 


பாப ப பபப ப ப ப பபப பபப 6000600660650 0660600066 606000 6000066066006 66 080, 


பகல கட்க க்களை க ண்பன்‌. 


,௪999௪௧௧௧௦௨௦௫௨௦௪௨௨௦௦௧52௧௦௦௦௦௧௦55666௦6666262666622522652266564288 8௨. 


ஜனவரி 2 மார்கழி 18 
தொண்டு 
ஆருயீர்க்கெல்லாம்‌ அன்புடன்‌ தொண்டு 
புரியும்‌ ஆர்வத்தை அண்ணலே, எனக்கு நீ 
நல்குவாயாக. 
சேவை செய்பவன்‌ மனத்தைவிட்டு வேற்‌ 
றுமை விலகிவிடுகிறது. மன்னுயிரைத்‌ தன்‌ 
னுயிர்போல்‌ அவன்‌ கருதுகிறான்‌. வேற்றானாக 
இருந்தவ்ன்‌ சேவையின்முலம்‌ தனக்கு உற்ற. 
வன்‌ ஆய்விடுகிறான்‌. அங்ஙனம்‌ ஒற்றுமை 
நிஜநாட்டப்படுகிறது. ஐக்கிய உணர்ச்சி 
வளர்கிறது. அதினின்று நல்லறிவு ஓங்கு 
கிறது. தொண்டு என்னும்‌ பெருவாய்ப்பு 
எல்லார்க்கும்‌ சொந்தமானது. அதைப்‌ பயன்‌ 
படுத்தாதவன்‌ வாழ்ந்தும்‌ வாழா தவனாகி 
றான்‌. மனமே, சேவையே உன்னை மேலோன்‌ 
ஆக்குகிறது. 
உண்டுஉடுத்துப்‌ பூண்டுஇங்கு உலகத்தார்‌ 
போல்திரியும்‌ 
தொண்டர்விளை யாட்டே சுகங்காண்‌ பராபரமே. 
_ தாயுமானவர்‌ 


7666626669 6666666606646666666667626662626666669062666656616682662260666627629222௧௦0 802 
ப்‌ 


2,2௪௪ 2௪௦௦௫2 ௦௨௦௨௪௨௦௨௨௨௧2625262225262266292626652646255669569569 ௧6 


2 


டச்‌ 
[4 
[3 
+ 


பப பபப பபப பபப பப பபப 


'*92ட26265206699694242989695926299927525 


பபபபபப்ப்பபபபப்ப்பபபபப்பபபபபபபபபபபபபபபபடப பபப 


$9960065000800005850006000505090006000500000050000090050 6000000090, 
ட 


ஜனவரி 5 | மார்கழி 19 
ஒழுக்கம்‌ 
இறைவா, நின்னை நான்‌ நினைந்திருக்கும்‌ 
வேளையில்‌ நிழல்‌ போன்று ஒழுக்கம்‌ என்‌ 
னைப்‌ பின்‌ தொடர்கிறது. நின்னை மறந்திருக்‌ 
கும்‌ வேளையில்‌ ஒழுக்கத்தின்‌ நிழல்போன்று 
அதை நான்‌ பின்பற்றுகிறேன்‌. 


அவரவர்‌ மனபரிபாகததுக்கு ஏற்றவாறு ஒழுக்கம்‌ 
உயர்ந்தது அல்லது தாழ்ந்தது ஆகிறது. ஒருவருக்கும்‌ 
தெரியாது இரகசியமான இடத்துக்குப்போய்த்‌ தீயில்‌ 
கை வைத்தால்‌ அது சுடாதிருக்குமா? ஒருவருக்கும்‌. 
தெரியாது மறைவில்‌ ஒழுக்கம்‌ தவறினால்‌ அது மனி 
தனைக்‌ கீழ்மைப்படுத்தாது விட்டுவிடுமா [அழகு பார்க்க 
யாரும்‌ இல்லாத இடத்திலும்‌ மலரானது தன்‌ முழு 
அழகையும்‌ தோற்றுவிக்கிறது. மணத்தை மோப்ப 
யாரும்‌ இல்லாத கானகத்திலும்‌ மலரானது தன்‌ முழு 
மணத்தையும்‌ பரப்புகிறது. மனமே, நீ இறைவனுக்‌ 
குரிய மலர்‌ ஆவதே உனக்குற்ற ஒழுக்கம்‌, . 


ஒழுக்கம்‌ விழுப்பம்‌ தரலான்‌ ஒழுக்கம்‌ 
உயிரினும்‌ ஓம்பப்படும்‌. 
-- திருக்குறள்‌ 


6669792968 6926069279992 2226669266 650926092699664960692246669946999602969996906659969 


பெட்ட்ப்பபபபபபபபபபப்ப ப பபப பப்ப 


2] 


ஜனவரி 4 மார்கழி 20 
சுயேச்சையின்‌ பாகுபாடு 
என்னுயிர்‌ நாயகா, உன்னை நான்‌ நாடு 
கையில்‌ எனது சுயேச்சை கற்புடையதா 
3 கிறது. உன்னையல்லாது . வேறு பொருளை 
நாடுகையில்‌ அது கற்பிழந்து வீடுகிறது. 


கீழ்மையில்‌ செல்லும்‌ சுயேச்சை விலங்‌ 
குத்‌ தன்மையது.” இடைநிலையில்‌ திரியும்‌ 
சுயேச்சை மக்கள்‌ தன்மையது. மேன்மையில்‌ 
மிளிரும்‌ சுயேச்சை தெய்வத்‌ தன்மையது, 
நெஞ்சே, நீ நாடுவது பெரிய பொருளானால்‌ 
உனக்கு உண்மையான சுயேச்சை வந்து 
விட்டதென்று தெரிந்துகொள்‌. 


உருவாகி யென்னைப்‌ படைத்தாய்‌ போற்றி 
உள்ளாவி வாங்கி யொளித்தாய்‌ போற்றி. 


அப்பர்‌ 


கக்க வப வப பப பபப பபப பபப 


a 


ட 
'42222626222622 2252222825 269626 5696 266526222296526222262௦22௦62௦66 00° 


ட 


ஜனவரி 5 4 மார்கழி 21 
தேன்‌ ஈ 

தெவிட்டாத ஆனந்தத்தைத்‌ தரும்‌ தேவா,. 
நான்‌ தேனீ போன்று தூயதையே நாடு 
பவன்‌ ஆவேனாக. தூயநிலை கிட்டவில்லை 
என்று - துச்சத்தின்பால்‌ நான்‌ திரும்ப 
லாகாது. 

சாணத்தில்‌ உதிக்கும்‌ புழுவை எடுத்துச்‌ 
சந்தனத்தில்‌ வைத்தால்‌ அது செத்துப்‌ 
போம்‌. அங்ஙனம்‌ கயவர்களுக்கு நல்லாரி 
ணக்கம்‌ பெருவேதனையாகும்‌. வீட்டு ஈ சில 
வேளை மலத்திலும்‌ சில வேளை நல்ல தின்‌ 
பண்டத்தின்‌ மீதும்‌ உட்காரும்‌. இடைத்தர 
மான மக்கள்‌ நல்லதையும்‌ கெட்டதையும்‌ 
மாறி மாறிச்‌ செய்கின்றனர்‌. நெஞ்சே, நீ 
தேன்‌ ஈ போன்று நல்லதையே நாடு நம்‌ 
இறைவனுக்கு நீ சொந்தமாவாயாக. 


எத்திக்கும்‌ தானாகி என்னிதயத்‌ தேயூறித்‌ 
தித்திக்கும்‌ ஆனந்தத்‌ தேனே பராபரமே, 


_— தாயுமானவர்‌ 


60 098050605096500050005009090000005000606666000985666050 0050050060068 66 0660060606068 00 6000, 
98 9599000005900000000000005000006050 9066000000009 900906605 000000000500 69005000 000060000 600 00 


'2,5௦9௦959௦56962266226692.25669 0000000000000000000000S 00000000090 


5 


,259496699865692969656526௪966686452922662646262924286966562454896695, 
மார்கழி 22 
தன்னைத்‌ திருத்துதல்‌ 
இறைவா, உனது சிருஷ்டியில்‌ குறை 
பாடு காண்கிற நான்‌, என்‌ மனத்தகத்து 
உள்ள கேட்டைத்‌ திருத்தியமைக்க நினைப்‌ 
பதில்லை. என்னே! என்னை நான்‌ ஒழுங்குப்‌ 
படுத்தும்‌ இயல்பைத்‌ தந்தருள்க. 
பதைபதைப்பே வடிவெடுத்தவன்‌ மற்றவர்‌ 
களைச்‌ சீர்படுத்துவதில்‌ கண்ணுங்கருத்துமா 
யிருக்கிறான்‌. அறிஞன்‌ தன்னைத்‌ திருத்து 
தலில்‌ கவனத்தைச்‌ செலுத்துகிறான்‌. தன்‌ 
னைத்‌. திருத்துமளவு உலகம்‌ திருந்தியதாக 
ஒருவனுக்குக்‌ காட்சிகொடுக்கிறது. பு.நக்கர 
ணங்களை நேர்மைப்படுத்தினல்‌ மட்டும்‌ 
போதாது; மனத்தின்கண்‌ எழும்‌ வீணான 
எண்ணங்களையும்‌, சுயநலத்தையும்‌ அகற்ற 
வேண்டும்‌. மனமே, உன்னை நீ நேர்மைப்‌ 
படுத்திக்கொள்‌. 
ஆங்காரம்‌ உள்ளடக்கி ஐம்புலனைச்‌ சுட்டறுத்துத்‌ 
தூங்காமல்‌ தூங்கிச்‌ சுகம்பெறுவதெக்காலம்‌. 
-- பத்ரகிரியார்‌ 


85 
2 
2 
> 
= 


ற்‌ 
2? 


255085900092000000000005000" 


5666266624 66௨466௦4 62௦624 6966506664 665466942௦ 600050001008 060890 6000065006090 0 00000000000 00, 


25655860066 500005050500080000 0000000007000 0000005 OTO009S 00: 


065000 005050085965 0000080060090800090S05 2226962262 269620529662929 96. 


6 


டட சசககக கக 6௧ 695246௦429 ௪666244926 2494296244 4 0006064606800 6 0060666666006 0060 048 2௧ 


229௪2௦ ௨5559௧596962222252655069252269696 2299 6666426226222262265255665: 


ஜனவரி 7 மார்கழி 28 
கள்ளன்‌ 

தாணாக்காரன்‌ முன்னிலையில்‌ திருடன்‌ 
தனது தகாத தொழில்‌ புரிவதில்லை. 
இறைவா, இமைப்‌ பொழுதாவது உன்‌ முன்‌ 
னிலையைவிட்டு நான்‌ மறையமுடியாது. நீ 
பார்த்திருக்க, என்னை யாரும்‌ பார்க்கவில்லை 
என்று நான்‌ பயன்படாச்‌ செயல்புரியலா 
காது. உன்‌ கண்காணிப்பை உணர்ந்து 
நான்‌ கள்ளனாகலாகாது. 

விளக்கு எரியும்‌ வீட்டிற்குள்‌ திருடர்‌ புகத்‌ 
துணியார்‌. மனத்தினுள்ளே தெய்வத்தின்‌ 
ஞானவிளக்கேற்றி வைத்திருக்கும்பொழுது 
புல்லிய எண்ணங்கள்‌ . என்ற கள்ளர்‌ புகுவ 
தில்லை. 
கள்ளன்‌ அறிவூடுமே மெளள மெள்ள 

வெளியாய்க 


550500009075055000055500009STOOS0O000000 0060000000000 0! 


கலக்க வரு நல்ல உறவே. 


_— தாயுமானவர்‌ 


7 


ஜனவரி 8 மார்கழி 24 
மரணம்‌ 

நாள்தோறும்‌ மக்கள்‌ மடிந்து போவதைப்‌ 

பார்த்திருந்தும்‌, நான்‌ மட்டும்‌ அதற்கு. விலக்‌ 


லன்‌ 
. 2 
இ 
| 
- 
ஓ 
=] 
௫ 
Cs 
5: 
6 
IN 
> 8 
2: 
5 
ட்‌ 
6 
3 


தினுள்‌ புகுந்துவிட்டது. எம்பெருமானே, 
3 அம்மடமையை நீ அகற்றிவிடுவாயாக. 

"நூறு வருஷங்களுக்கு முன்பு இவ்வுலகில்‌ 
3 இருந்தவர்களெல்லாம்‌ இப்பொழுது இல்லை. 
3 இப்பொழுது இங்கு இருப்பவர்களெல்லாம்‌ 
: நூறு வருஷங்களுக்குப்‌ பின்பு இங்கிருக்க 
ழ்காளில்‌ கழிந்த பகுதி 
கனவாகப்‌ போய்விட்டது. எஞ்சியிருப்பதும்‌ 
இனிக்‌ கனவாகிவிடும்‌. இதை எண்ணிப்‌ 
பார்த்தல்‌ வேண்டும்‌. 


65659066 (101 ப்பப்ப ப ப்பபட்பப்பபப0 


6 
| 
[்‌ 
r 
3 
x: 
| 
2 
a 
" 6 
ப. 


இன்றைக்கு இருப்பாரை நாளைக்கு 


இருப்பர்‌ 
என்று ண்ண மோ திடமில்லையே. 


_— தாயுமானவர்‌ 


கடன க்க ம டன வடம தத ட ன ப்‌ 


டி$966866666666652 6622666662 666625646252௨. 


8 


,56266662696566226556666665666௨658௦626226666566266622656 262666 6468652666 626266 6968662295698௪, 


,2௦2௪௪௦௦௨௧ ௨66௨௨ ௦௨2௦6௨௦ ௨6௨௨6௪ 5௦6௨௦௦6௨6௨௦422626662626522569226226892 


ஜனவரி 9 
ஆனந்தம்‌ 


மார்கழி 25 


இறைவா, நீ ஆனந்தம்‌. என்‌ சிந்தை 
யீனுள்‌ நீ வீற்றிருக்கிறாய்‌ என்பதற்கு வேறு 


என்ன சான்று வேண்டும்‌! 


ஆனந்தம்‌ 


இன்றி இங்கு யார்‌ உயிர்வாழ முடியும்‌ ? 


உயிர்களெல்லாம்‌ உயிர்‌ தரித்திருப்பது 
ஆனந்தத்தின்‌ பொருட்டு. ஓயாது உழைத்‌ 
தல்‌ ஆனந்தத்தின்‌ பொருட்டு. ஒருவரை ஒரு 


வர்‌ நேசிப்பது ஆனந்தத்தின்‌ 


பொருட்டு. 


ஒருவர்க்கொருவர்‌ துணைபுரிவது ஆனந்தத்‌ 
தின்‌ பொருட்டு. தேடியதைத்‌ தியாகம்‌ 
பண்ணுவது ஆனந்தத்தின்‌ பொருட்டு. விட்டு 


விட முடியாதது ஆனந்தம்‌. 


கருதரிய சிற்சபையில்‌ ஆனந்த 
கருணாகரக்‌ கடவுளே. 


நிர்த்தமிடு 


_ தாயுமானவர்‌ 


06696000000605060090000000000000 90009000906 


9௪9494 494942425592426222454426662224948 


1] 
ப) 
6696558 505060550886506005 650685005506 9006000000 000800 00008000000 


9 


ஜனவரி 10 மார்கழி 26 
நல்ல துவக்கம்‌... 

தேவே, உனக்கென வாழ்வது வாழ்க்கை 

யின்‌ நல்ல துவக்கம்‌. உன்னையன்றி வேறு 

ண்‌ பொருள்களுக்கென வாழ்வது. விழலுக்கு 

ண்‌ இறைத்த நீருக்கு ஒப்பாகும்‌. உன்னைச்‌ சார்‌ 

தல்‌ என்னும்‌ துவக்கம்‌ எனக்குண்டாகுக. 


கறக்க கடக்கக்‌ 


நல்ல துவக்கம்‌ பாதி. வெற்றி என்பது 
: பழமொழி. பரஈலத்தை முன்னணியிலும்‌ சுய 
ழ்‌ நலத்தைப்‌ பின்னணியிலும்‌ வைப்பது நல்ல 
துவக்கம்‌. கடமை முன்னணியிலும்‌ களியாட்‌ 
டம்‌ பின்னணியிலும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 
! இதனால்‌ தவறுதல்‌ உண்டாக இடமில்லை. 
தூய எண்ணம்‌, பரந்த நோக்கம்‌, சாந்தநிலை, 
. களங்கமற்ற பான்மை ஆகியவைகள்‌ நல்ல 
. துவக்கத்திற்கு ஏதுவாகும்‌. 

கைதான்‌ நெகிழவிடேன்‌ உடையாய்‌ 

. என்னைக்‌ கண்டுகொள்ளே. 

_ மாணிக்கவாசகர்‌ 


10 


,222௦2௦959௦௨௫௨2௧௦ 2௦666 52222%2562926550962222522466922989929666289, » : 


த தன ர ட டல்‌ அவவர வமாக ன ராக்‌ 


ஜனவரி 11 மார்கழி 27 
நிறை நெஞ்சம்‌: 
குறைவில்லா நிறைபொருளே, உன்னை 
நினைக்க நினைக்க என்‌ நெஞ்சம்‌ நிறைகிறது. 
நிறை நெஞ்சம்‌ நிறைகுடம்‌ போன்றது 
என்பதை உணர்கிறேன்‌. 


ஓட்டைப்‌ பாண்டத்துக்குள்‌ வார்க்கும்‌ நீர்‌ 
எல்லாம்‌ ஒழுகிப்போய்‌ வீடுகிறது. நீருக்‌ 


998690900800900600005008000000600000 09066000000 8°! 


அளிக்கும்‌ பொருள்களெல்லாம்‌ நாளடைவில்‌ 
3 போதாதவைகளாகிவிடுகின்றன. நெஞ்சை 

$ இறைவனுக்கு அளித்துவிட்டால்‌ அது நிறை 
்‌ நெஞ்சம்‌ ஆகிறது. போதாது என்னும்‌ 
குறை, நிறை நெஞ்சுக்கில்லை. 


டு 
r 
6 
ஆ) 
ம 
3 
a 
ட 
க 
ட 
& 
ஓ 
ஞ்‌ 
ர) 
& 
ஓ 
௮ 
டு 
[| 
& 
டு 


22௪6262226 5௪964664664652669262௦5௦66266466656609624696966௧26௪,. 


நிறையுடைய நெஞ்சின்‌ இடையாய்‌ போற்றி 
நீங்காதுஎன்‌ னுள்ளத்‌ திருந்தாய்‌. போற்றி. 


_ அப்பர்‌ 


பப்ப ப பபப ப்பபபபபபப்ப்பபபபப 


660000600000690000200080, 


£5$550850005000560000000000 600005065508 500900000000000S000000000 0” 


11 


,௪62௨௨௨௧௨௪௨௫ ௧2222௦௦2௨2 65௨௦ 2242 525௦ ௨62252652222262260669820662628655. 


ஜனவரி 12 மார்கழி 28 
வெற்றிவேல்‌ 

வேந்தே, நான்‌ அடைந்த வெற்றிக்கெல்‌ 
லாம்‌ வித்து எது என்பது எனக்கு விளங்கு 
கிறது. உனது உணர்ச்சியில்‌ ஒருமுகப்பட்ட 
உள்ளத்தைக்கொண்டு நான்‌ எதைச்‌ செய்‌ 
தாலும்‌ அது வெற்றியே. உன்னிடத்து ஓப்‌ 
படைத்த உள்ளமே வெற்றிவேல்‌. 


கடவுளிடத்து இருப்பதெல்லாம்‌ நம்மிடத்‌ 
தும்‌ உண்டு. கந்தன்‌ உயீர்களுக்குச்‌ சேனைத்‌ 
தலைவன்‌. வேலாயுதத்தைக்கொண்டு அவன்‌ 
எக்காரியத்திலும்‌ வெற்றிபெறுகிறான்‌. மனது 
நம்மிடத்து உள்ள வேல்‌. குவிந்து ஒருமுகப்‌ 
பட்டு அது கடவுளைச்‌ சார்ந்திருக்குமானால்‌ 
௮து வெற்றிவேல்‌ ஆய்விடுகிறது. 


வெற்றிவேல்‌ உற்றதுணை. 


12 


558095 பபப பபப பப்ப ப 006000050050 00 000000000 0S D000 ONS 0000 00 


0006060000000 8009500000696 ப ப பட 1682௪66226 6696666686268626669666566656665௨5 65. 
ப்‌ 


இறட பப்பப்ப்படட படப்பட பப்ப பபட்ப்பர் ப்பப 1 பபட்ப்பப 


ஜனவரி 13 மார்கழி 29 
அருள்‌ தாகம்‌ . 
அற்பப்‌ பொருளுக்காகத்‌ தாகம்‌ கொண்‌ 
டுள்ள என்‌ மனதில்‌, அருள்தாகம்‌ கொள்‌ 
ளும்படி அண்ணலே, நீ அருள்புரிவாயாக. 
இன்று. இருந்து நாளைக்கு அழிந்துபோம்‌ 
பொருளுக்காக மனிதன்‌ படும்பாடு எவ்வளவு 
பெரியது! ஊர்‌ ஊராக அலைந்து திரிதல்‌, 
ஓயாது உழைத்தல்‌ ஆகிய இத்தனைவித 
இயக்கமும்‌ பொருளல்லாப்‌ பொருளை நாடி : 
யுண்டாகிற தாகத்தாலேயாம்‌. என்றைக்கு 
அது அருள்‌ தாகமாக மாறுகிறதோ அன்‌ 
றைக்குப்‌ புதிய வாழ்வு துவங்குகிறது.தாகம்‌ 
எல்லார்க்குமுண்டு. தாகமில்லாது முன்‌ 
னேற்றமில்லை. பொருள்தாகம்‌ மனிதனைப்‌ 
புண்படுத்துகிறது. அருள்தாகம்‌ ஆறுதல்‌ 
அளிக்கிறது. 
LI கோடிமுன்னே செய்தாலும்‌ 
தின்கருணைப்‌ பிரவாக அருளைத்‌ 
காகமாட்டநாடினரை வாதிக்க வல்லதோ ! 
_ தரயுமானவர்‌ 


அல்‌ சார அவலம்‌ உடவிக்ஞ்‌: இரன்டு. 


க டவ கர ட வதய பபப பபப] ப ப ப ப ப பபப பபப பபபப்ப்டடடப 


13 


', ௪௧9 ௧௨௧௧௪௪9௦௪௧92௨6659௨௦4௦62696996069952269672442 0900000500200, 


9 
© 


ஜனவரி 14 
நெல்லிக்கனி 

கடவுளே, உன்னைக்‌ கருகைரனென்று 
3 அறியாதவர்களுக்கு நீ கைப்பவன்‌ போன்று £ 
3 தென்படுகின்றாய்‌. உன்னை நெல்லிக்கனி : 
எனல்‌ வேண்டும்‌. இன்னாதது போன்று : 
₹ காட்டிய பின்பு, இனியதாகும்‌ பொருள்‌ நீ? 
3 3 ஒருவனே. நலமனைத்தையும்‌ எனக்கு ல்‌ 
: பவன்‌ நீயே. 

ஐம்புலன்கள்‌ மூலம்‌ நுகரும்‌ இன்பம்‌ முத £ 
லில்‌ தித்திக்கிறது. பிறகு துன்பமாய்‌ வடி 3 
 வெடுத்து விடுகிறது. தகவீலாதவர்க்குத்‌ ₹ : 
ப தெய்வ வழிபாடு துன்பம்‌ போன்று தோன்று £ ்‌ 
கிறது. அதில்‌ தோய்ந்திருப்பவர்க்கு அது $ 
தித்திக்கிறது. கேட்டைக்‌ களைய வல்லதும்‌ : 
அதுவேயாம்‌. நலனும்‌ இனிமையும்‌ கடவுளி 
டத்தே உள. 
திக்கொடுகீற்‌ மேலுந்‌ திருவருளாம்‌ பொற்பறிந்தோர்‌ 
கைக்குள்வளர்‌ நெல்லிக்‌ கனியே பராபரமே. 


— தாயுமானவர்‌ 


9550960500000006 0° 


5v05ss55890 90. 


2000000506066600060600066060000000 
இட ப பபப பபப 


'ச2௦௨௦௨௨௨௨௪௪௪௪௪௨௪௨8 2262222௪26 22௪2௪௪௪2 2௦222222௦2 ௨௨௦௭ 2555550000050 


14 


ஜனவரி 15 
-மனம்‌ மொழி -ஒற்றுமை 
மனமொன்று எண்ண, மொழியொன்று 
பேசும்‌ புன்மையனுக்கு, - : எண்ணியாங்கு 
இயம்பும்‌ திண்மையைத்‌ தகையே, நீ தந்‌ 
தருள்வாயாக 
பூமிக்கும்‌ செடிக்கும்‌ எவ்வளவு பொருத்‌ 
தமோ அவ்வளவு பொருத்தம்‌ சிந்தைக்கும்‌ 
சொல்லுக்குமிடையில்‌ இருக்க வேண்டும்‌. 
மனிதன்‌ எத்தகைய கொள்கையை உடைய 
வன்‌ என்பது முக்கியமானதல்ல. உள்ளமும்‌ 
உரையும்‌ ஒத்திருக்குமளவு உள்ளம்‌ உறுதி 
பெறுகிறது; உரையானது உயீர்பெறுகிறது. 
மனதையும்‌ மொழியையும்‌ ஒன்றுபடுத்து 
வதே யோகசாதனத்தின்‌ முதற்படியாகும்‌. 


௮ 
aE 
Do 


உள்ளொன்று வைத்துப்‌ புறமொன்று 
பேசுவார்‌ 
உறவு கலவாமை வேண்டும்‌. 
- திரு அருட்பா 


765526982௧ 5592 6656௨௦ 2655௦666 2664566226 66626652255669622655296829 


15 


௧6226௪428௦௪௦6 24௧72௪2225 24௪4௧65௨68270252 2662௨2 62642262௦5 99௦6592285. 
ப்‌ 


ட்‌ 
'6922826496266 6644204660 6652626609592462665664696929046926246966656969299664295454564 44' 


பபப பப பப்ப பப பபபத்ப்‌ பவதல வல வலை 


9 
ஓ 
மே 


: ஜனவரி 16 

i. பொய்சேர்ந்த சிந்தை 

3 மெய்ப்பொருளே, என்‌ சிந்தையானது 

பொய்க்குப்‌ புகலிடம்‌ என்றெண்ணி அதைப்‌ 
புறக்கணித்து விடாதே. உனது சான்னித்‌ 

3 தியமே பொய்யைப்‌ ம டப்ப உற்ற 

உபாயம்‌. 


1 
s 
A 
டக 
்‌] 

்‌] 
- 
» 
ஆ 
- 
3 
» 
- 


குரியன்‌ அவ்வளவு பெரியது எனினும்‌ ஒரு 
சிறு மேகம்‌ அதை நமக்குத்‌ தெரியாவண்ணம்‌ 
மறைத்துவீடுகிறது. மனதில்‌ உள்ள அழுக்கு 
அதனுள்ளே இருக்கும்‌ தெய்வம்‌ தெரியாத 
படி திரைபோட்டுவீடுகிறது. பொய்பேசும்‌ 
தன்மையே அத்தகைய அழுக்காக வடி 
வெடுத்திருக்கின்றது. சத்ய விரதத்தில்‌ நிலை : 
பெறுமளவு உள்ளே ஒளிரும்‌ இறைவனை 
உணரலாம்‌. 


2௬௧௧௨௧95௨9 ௧௧௧௧௧௧௧௨௧௨௦௦௨௦௨6௦௦௨௦௦௦௦௦௦௦௨௦6௨5௦௦2669292222225962260260: 


பொய்சேர்ந்த சிந்தை புகாதாய்‌ போற்றி 
போகாதுஎன்‌ னுள்ளத்‌ திருந்தாய்‌ போற்றி. 


_—- அப்பர்‌ 


5909099095 990009 0909009890000 0068008905008 0 0006500000000 007 


16 


கடப்ப பப பபப பப்ப ப்பட்ட 


.,59226244425562426௦6906 0466259606 22௨௦26956696626222266265625 62 666266௨955565222222௦௦5656 2292, 


ப பப ப ப ப பபப பட்டப்‌ 


ஜனவரி 17 தைக 
சுவைத்தல்‌ 

தித்திக்கும்‌ உணவைச்‌ சுவைக்கும்‌ 

பொழுது உலகத்தவர்‌ செய்யும்‌ பேர்‌ 

இரைச்சல்‌ எனக்கு உபத்திரவமாகத்‌ 

தோன்றுவதில்லை. இறைவா, உன்னை நான்‌ 


எண்ணியிருக்கும்போது உலகத்தவர்‌ செய்‌ ₹ 


யும்‌ இடைஞ்சலை நான்‌ எண்ணாதிருக்க 
அருள்புரிவாயாக. 


கடவுள்‌ வழிபாட்டுக்கு வெளி உலகிலிருந்து உண்‌ 
டாகும்‌ இடைஞ்சல்‌ இடைஞ்சலல்ல. உண்மையான 
இடைஞ்சல்‌ உள்ளத்தில்‌ உண்டாகிறது. மனது இறை 
வனைச்‌ சுவைக்கத்‌ தெரிந்து கொண்டால்‌ போதும்‌. 
அப்பொழுது அது எல்லாம்‌ அடையப்பெறுகிறது. 
ஏனைய பொருள்களுக்கிடையில்‌ இனியவைகளும்‌ 
இல்லை: இன்னு தவைகளும்‌ இல்லை. சுவைப்பதற்குரிய' 
பொருள்‌ கடவுள்‌ ஒருவரே. 


உவட்டாத பேரின்பமான சுகவாரியினை 

வாய்மடுத்துத்‌ தேக்கித்‌ திளைக்க 

நீ முன்னிற்பது என்றுகாண்‌ ? 
ச _— தாயுமானவர்‌ 


66522 665௪696595696509066926625522626256690696462692%64646666665666' 


60-2 17 


்‌ 
்‌ 
டி 
» 
ட 


3 ஜனவரி: 18 . தை 5 
அக்னி ஜுவாலை 

கொழுந்து வீட்டெரியும்‌ தீக்கு விறகு 

இரையாகிறது. அருள்‌ தந்தையே, அக்னி 

3 ஜுவாலை சொருபமாகிய உன்னிடத்து நான்‌ 

3 லயமாவேனாக. நான்‌, எனது என்பதெல்‌ 


0008660066000660066659, 


3 விறகு திக்கு ஏற்றதாயிருந்தால்‌ போது 
3 மானது. எந்த வனத்திலிருந்து வந்தது, 
$ யாரால்‌ பயிர்‌ செய்யப்பட்டது என்பதெல்‌ 
3 ்‌ லாம்‌ பயன்படாத கேள்விகள்‌. ஊர்‌, பேர்‌, 

3 உற்றார்‌, உறவீனர்‌ என்ற விசாரங்களெல்‌ 


2 
1 
6 
| 
2 
5 
(6 
6 
3 
டு 
& 
PE De க, 


போதுமானது. விறகு தீ பின்ல i 


a 
x 
& 
3 
ட்‌] 
& 
| 
8. 
ட்‌ 
8 
2 
5. 
3 
a) 
ட்‌ 
Ins 
Tr 
2 
i 


தெய்வ மயமாகிறான்‌. 
சித்தமிசை குடிகொண்ட அறிவான 
தெய்வமே, தேஜோமய ஆனந்தமே. 


— தாயுமானவர்‌ 


'99 esv ose ygeges nog eee 


s 
'o200900000000099000000002050000000000000 00006000000 O000O000 000000 


18 


o000960600006005508000506060600500000500000 


ஜனவரி 19 தை 6? 
கற்பக விருக்ஷம்‌ 
கருணைக்கடலே! நீ கற்பக விருக்ஷம்‌. 
உன்னடியிலிருந்து கொண்டு கேட்டதை 
யெல்லாம்‌ நீ தருகிறாய்‌. உன்‌ முன்னிலையில்‌ 

தரித்திரத்துக்கு இடமேது? 

யார்‌ எதைக்‌ கேட்கிறாுரோ அதை நல்கு 
கிறது கற்பக விருக்ஷம்‌. இயற்கை யென்றும்‌, 
கடவுள்‌ என்றும்‌ பெயர்‌ பெற்றுள்ள கற்பக 
விருக்ஷத்தின்‌ கீழ்தான்‌ எல்லாரும்‌ இருக்‌ 
கிறார்கள்‌. யார்‌ எப்பொருளைப்‌ பெறுதற்குத்‌ ? 
தகுதியுடையவர்‌ ஆகிமுரோ அப்பொருள்‌ : 
அவருக்கு அளிக்கப்படுகிறது. நலத்துக்கே 
தகுதியுடையவராவது நம்‌ கடமை. 


90 tant எ அண்ண 


கண்ணே கருத்தேயென்‌ கற்பகமே 
கண்ணிறைந்த 
விண்ணே ஆனந்த வியப்பே பராபரமே. 


— தாயுமானவர்‌ 


கறக்க அ க க்கக்‌ 600 


ட்‌ 
9502922282 7222924059056266597699992909698629625269626465 29%! 


19 


| 


3626262022 225652265522222222௦66266626266226266662462622226222228822 
s ப்‌ 


98 
3 
2 
ஆ 
ட 
2 


தை 7 ை 
மனக்கண்ணாடி. : 
காண்பாரது பான்மைக்கு ஏற்றவாறு : 
கடவுளே, நீ காட்சி கொடுக்கிறாய்‌. எத்‌ : 
தனை உயிர்களோ அத்தனை விதமாய்‌ : 
உன்னை நீ தோற்றுவிக்கிறாய்‌. 
பச்சைக்‌ கண்ணாடி போட்டுக்கொண்டு 
பார்ப்பவர்க்கு உலகெல்லாம்‌ பச்சையானது. 
கண்ணாடியின்‌ நிறத்துக்கு ஏற்பக்‌ காணப்படு : 
பொருள்களின்‌ நிறம்‌ மாறுகிறது. மனம்‌ என்‌ 
னும்‌ கண்ணாடி அத்தகையது. கெட்ட மன 
முடையார்க்கு உலகம்‌ . கேடானது. நல்ல 
மனமுடையார்க்கு உலகெல்லாம்‌ நல்லது. 
மனமென்னும்‌ கண்ணாடியை உடைத்தவர்க்கு 
எல்லாம்‌ கடவுள்‌ மயம்‌. 
சினம்‌இறக்கக்‌ கற்றாலும்‌ 
சித்தியெல்லாம்‌ பெற்றாலும்‌ 
மனம்‌இறக்கக்‌ கல்லார்க்கு 
வாயேன்‌ பராபரமே. 


பபப பபபபபபபபபபப்பபப(। 


6000060006080600. 


அ தாயுமானவர்‌ £ 


,$$646606666960996666666056666066666665666 6665666666. 


s 
'72268259622065659222௦222226224225222522642662062062692266600060685% 


20 


56௪296௧525 2662022225626256222 26522௦ 262௨6௧2௨62௦2௨ 2௨22௨ 00000000009, 
ட்‌ 


ஜனவரி 21 தை 8 
இளமை 


கடவுளே, நீ குமரன்‌. காலம்‌ உன்னைக்‌ 
கட்டுப்படுத்துவதில்லை. என்றைக்கும்‌ இள 
மையே வடிவெடுத்தவன்‌ நீ. உன்னுடைய 
பாங்கில்‌ நான்‌ நிலைத்திருந்து என்றைக்கும்‌ 
இளமையைக்‌ காப்பேனாக. 


உடல்‌ பிறக்கிறது, வளர்கிறது, நோய்‌ 
வாய்ப்படுகிறது, தேய்கிறது, மறைகிறது. 
ஆனால்‌ உள்ளம்‌ எந்நாளும்‌ குமரக்கடவுள்‌ 
போன்றிருக்க முடியும்‌. உள்ளத்தைப்‌ பண்‌ 
பட்ட நிலையில்‌ வைத்திருப்பதுதான்‌ முருகன்‌ 
வழிபாடு எனப்படுவது. தளர்வும்‌, சோர்‌ 
வும்‌, சலிப்பும்‌ விருத்தாப்பியத்தை விளைவிக்‌ 
கின்றன. உறுதியும்‌, ஊக்கமும்‌, உழைப்பும்‌ 
இளமையைப்‌ பாதுகாக்கின்றன. 


சந்ததமும்‌ இளமையோடு இருக்கலாம்‌. 


- தாயுமானவர்‌ 


52௪௪௦22665526622௦622262த56269626622626624459566626666659986626652656669264222666௨55569௨652 2௦4. 


795 99996290699240920995999069669648996266220696996960999:2%6069696999960649999624902069806666' 


6955969695 6%2222522962259௫922622222266296695866659502426652606௦98%. 


21 


595485826262222222622222226262629569482626962222௦22 005 00000006005, 
உ ்‌ 


ஜனவரி 22 தை 9 
நட்பு 


பிரியாது என்‌ மனத்தகத்திருந்து எனக்கு 
நலம்‌ நல்கும்‌ நட்பே, உன்னை நான்‌ வணங்கு 
3 கிறேன்‌. 


96600000000000660066609, 


செல்வத்தில்‌ பற்றுவைக்கும்‌ மக்கள்‌ செம்‌ 


3 கின்றனர்‌. பொருள்பற்று தெய்வ நட்பைப்‌ 
ப்‌ புறக்கணித்து விடுகிறது. பொருள்‌ பற்று 
3 நீங்குமளவு நல்ல உறவாகச்சித்‌ தமிசை குடி ; 
யிருக்கும்‌ பரமனது பராமரிப்புப்‌ புலனா : 
கிறது. பிற்கு அதற்கு நிகரான துணை 
வேறொன்றுமில்லை என்னும்‌ தெளிவு வரு 
கிறது. அவனது நட்பு ஒன்றே நாடத்‌ தகுந்‌ 
தது. i 


96699650060500050000000006 0000000 goo 0000000 


ஓடும்‌ இருநிதியும்‌ ஒன்றாகக்‌ கண்டவர்கள்‌ 
நாடும்‌ பொருளான நட்பே பராபரமே. 
— தாயுமானவர்‌ 


£09 0008000690000000500S 5000000000000 


“ooooeoso0o0sssss00so0s9000 5050 000s 00000009609 s 0500000 Sooo e000 


22 


7688666656666959%625662656%2262226822562626252212222௦௦௦௦2669௨௨௪. 
ஜனவரி 23 தை 10 
துன்பத்துக்குப்‌ பிறப்பிடம்‌ 


இன்பத்துக்கு ஏதுவான எந்தையே, 
அகங்காரத்தால்‌, உன்னைப்‌ புறக்கணித்து 
என்னை முன்னணியில்‌ வைத்தபொழுதெல்‌ 
லாம்‌ நான்‌ துன்பத்துக்கு ஆளானேன்‌. 


துன்பப்படாத மனிதன்‌ உலகில்‌ இல்லை. 
ஒரு காரணம்‌ இல்லாவிட்டால்‌ ஒரு 
காரணத்தை முன்னிட்டுத்‌ துன்பம்‌ வரு 
கிறது. அக்காரணங்களெல்லாம்‌ அகங்காரம்‌ 
என்னும்‌ மஹா காரணத்தில்‌ அடங்கிவிடு 
கின்றன. அகங்காரத்தை அடியோடு அகற்றி 
யவனுக்கு அணுவளவும்‌ துன்பமில்லை. 


ஆங்காரம்‌ என்னுமத 
யானைவா யில்கரும்பாய்‌ 
ஏங்காமல்‌ எந்தையருள்‌ 
எய்துநாள்‌ எந்நாளோ. 
_ தாயுமானவர்‌ 


4566005662566860000058566000565668056000065080600666086600508064 6666865000066 006006 6060686 
பி ப ப ப பப பபபபபபபபபபபபபபபபப்பபபபபப படப்பட பத பபபபபபபபபபபபபபபு பபப கட்கட்க்‌ 


ப 
ப 
'$68656666௦௫0922586966669296660560222 66622262௦0 6666622௦௧௨௧66௨96 


23 


462222222௦9௦௪55 25௧22௪௨௦௪6 2292௦௧௦௦655556௪௪௨௦௪௨௨௨6௧௨௧௨௨௨௨௰௦௨௫ 88௨, 


ஜனவரி 24 தை 11 
புலன்‌ நீட்டுதல்‌ 
என்‌ அருள்‌ தந்தையே, இந்திரியங்களை 
நான்‌ ஓடுக்கவேண்டியதில்லை. நின்‌ சேவை 
யில்‌ நான்‌ அவைகளை வேண்டியவாறு நீட்ட 
லாம்‌. உன்னை அறிதற்குப்‌ பண்பட்ட பொறி 
களும்‌ நல்ல வாயில்களேயாம்‌. 
விஷயங்களில்‌ செல்லுகின்ற இந்திரியங்‌ 
கள்‌ கெட்டுப்போய்விடுகின்றன. விஷயங்‌ 
களில்‌ செல்லுகிற பொறிவாயில்‌ ஐந்தையும்‌ 
அவித்தல்‌ வேண்டும்‌. பின்பு கடவுள்பால்‌ 
திருப்பப்படுமளவு அவைகள்‌ திட்பம்‌ பெறு 
கின்றன. காண்பதெல்லாம்‌ அவன்‌ காட்சி, 
கேட்பதெல்லாம்‌ அவனைப்பற்றிய சொல்‌. 
உண்பது அவன்‌ பிரசாதம்‌. நுகர்வதெல்‌ 
லாம்‌ அவன்‌ வடிவம்‌. 
பார்த்தஇட மெல்லாம்பரவெளியாய்த்‌ 
்‌ தோன்றவொரு 
வார்த்தை சொல்லவந்தமனுவே பராபரமே. 


தாயுமானவர்‌ 


658059600060000 


95900090069 000000050500065 00065000 ONEOTGSO0SOOOVOSOCOGOS SOS OST IVE OS SOLOS ON O0O0ON OSS 


Sos 22௪௪௦௪௪22௪22௪௦222222௪௨2௦2௪%222௪ 8222282222 ௧௪௦௨௦ ௧௨௧௧௨௨௧௧௨௨ 00 


24 


,52582222222226255222222262௧௪52252௨25௦22௦௧௨௧56௦௨௦௧௧௧௦௨௨௨௪௨௨௨௨௨69௦௦௦௦௧௦௪௦௧௫௧௧௨௨௨௭௦௧௦௧௨௪ ௪, 


57262688622268526228222252௨626226662629626242226992222௦26566 22229௪, 
ட்‌ 


ஜனவரி 25 தை 18 
தாய்‌ 
உலகனைத்தையும்‌ ஈன்ற தாயே, என்னை 
நீ தாங்கிக்கொள்வாயாக, அறியாமையினால்‌ 
கேடுகள்‌ பல செய்யும்‌ என்னைக்‌ கருணை 
யோடு நீ காப்பாயாக. 


தாயும்‌ சேயும்‌ என்னும்‌ முறையில்‌ கடவு 
ளோடு இணக்கம்‌ வைப்பது சாலச்‌ சிறந்‌ 
தது. குற்றங்கள்‌ பல செய்தாலும்‌ தாயினிடம்‌ 
அவைகளைப்‌ பற்றித்‌ தாராளமாகப்‌ பேச 
லாம்‌. குழந்தையின்‌ மீது படியும்‌ அழுக்கைத்‌ 
தாய்‌ தானே துடைத்து வைக்கிறாள்‌. பிள்ளை 
யைப்‌ பிரியத்தோடு பேணுதல்‌ ஒன்றே 
அவள்‌ புரியும்‌ பணிவிடையாகும்‌. கடவுள்‌ 
நமக்கு அத்தகைய தாயாகிறார்‌. 


கன்றினுக்குச்‌ சேதா 
கனிந்திரங்கல்‌ போலளனக்கு 
என்று இரங்கு வாய்கருணே 
எந்தாய்‌ பராபரமே. 
_— தாயுமானவர்‌ 


po ogo9o00so9 oS 080OGOG OOOO G Og S0S SS GOTO OGOOGOLGEOSSGG OOOO SOOO GONGLGORTOOSOOOOG YO 


> 
ப 
009068609060500805995000200050000008000000 666996 222622522226259596' 


25 


பப்ப பப பபப பப்ப பபப பப பப்ப பபப பபப பபப ப பபபபபபப(ப। 


ஜனவரி 26 
குரு 


தை 19 


அண்ணலே, நீ அருட்குருவாக வந்து 
என்‌ உள்ளமாகிய கல்லைப்‌ பிசைந்து தெய்‌ 
வக்‌ கனியாக மாற்றி அமைக்க வல்லவன்‌. 
என்‌ உடல்‌, .பொருள்‌, ஆவியெல்லாம்‌ 


உனக்கே உரியனவாகுக. 


எருவைச்‌ செடியானது தன்‌ மயமாக்குவது 
போன்று குரு சிஷ்யனைத்‌ தன்மயம்‌ ஆக்கு 
கிறார்‌. அவர்‌ கருணையே வடிவெடுத்தவர்‌. 
கைம்மாறு கருதாத பேரியல்பை அவரிடம்‌ 
காணலாம்‌. மனிதனைத்‌ தெய்வமாக மாற்றி $ 


யமைப்பவரைத்‌ தெய்வமாகக்‌ 


வேறு எங்ஙனம்‌ கருதுவது? 


& 
டு 
9) 
3 
& 


தந்தைதர யாவானும்‌ சார்கதியிங்‌'காவானும்‌ 
அந்தமிலா இன்பம்நமக்‌ காவானும்‌-எந்தழுயிர்‌ 
தாஜகு வானும்‌ சரனுரு வானும்‌அருட்‌ 


கோலகு வானும்‌ குரு. 


_— குரு வணக்கம்‌ 


4696000006508000000090565005659860080500896S0000S 60600066080 000 0800, 
ட்‌ 


பப பப ப ப ப ப பப பபப 


பப பபப பபப பப்ப 


1] 
'255௨ 699௨26௦68௨ 626922222௦ 226252௦௨28 26559596௪௦௨22௦௨52௦66௦௦௦௦௦௦ 597 


26 


ஜனவரி 27 தை 14 
முக்தி 

. எனக்கு ஒவ்வாத உலகப்‌ பெற்றிகளி 

னின்று என்னை விடுவித்து எனக்கு முற்றும்‌ 

ஒத்தது ஆகிய உன்‌ சொருபத்தில்‌ செம்‌ 

பொருளே, என்னை நீ அடக்கிக்கொள்‌ 

வாயாக. 


எல்லா உயிர்களும்‌ முக்தி அல்லது வீடு 
தலையை நாடுகின்றன. வறுமையில்‌ இருப்ப 
வர்‌ அதினின்று முக்தியை நாடுகின்றனர்‌. 
அறியாமையிலிருப்பவர்‌ அக்ஞானத்தி;: 
னின்று விடுதலை வேண்டுகின்றனர்‌. நிலத்தை ்‌ 

“டு நீருக்குப்போக மீன்‌ விரும்புவது 
போன்று முமுக்ஷாக்கள்‌ மாயா உலகைக்‌ 
கடந்து கடவுளில்‌ களித்திருக்கின்றனர்‌. 


பா ப பப ப பப ப பபப ப ப ப பபப ப பபப பபப ப பபப 


& 
ட்‌ 


யாதனின்‌ யாதனின்‌ நீங்கியான்‌ நோதல்‌ 
அதனின்‌ அதனின்‌ இலன்‌. 


-- திருக்குறள்‌ 


221 


_,566௪2266202626 666662626௦ 6666 6656665266 526645662 6666666665 6௪66226666 2626656666%6865565626 5௨. 


ஜனவரி 28 தை 15 
தெய்வப்பெற்றி , 
அடுப்புக்கரி அக்னியைச்‌ சார்ந்து அக்னி 
மயமாகிறது. அருட்சோதி தெய்வமே, நான்‌ 
உன்னைச்‌ சார்ந்து தெய்வப்‌ பெற்றியெல்‌ 
லாம்‌ பெறுவேனாக. 


மனதைக்கொண்டு மனிதன்‌ எதனோடு 
வேண்டுமானாலும்‌ தொடர்வு வைக்கலாம்‌. 
கெட்டதைச்‌ சார்வதும்‌ மனதின்‌ மூலம்‌; நல்‌ 
லதைச்‌ சார்வதும்‌ மனதின்‌ மூலம்‌. மாண்‌ 
பொருளாகிய தெய்வத்தினிடத்து மனதைத்‌ 
3 திருப்பித்‌ தெய்வத்தையே எண்ணியிருப்ப 

வர்க்குத்‌ தெய்வப்பெற்றி யெல்லாம்‌ வந்தமை 
கின்றன. மனதின்‌ வலிவுக்கு ஏற்ப தெய்வப்‌ 
பெற்றியும்‌ விரைவில்‌ வந்தமைகின்றது. 


0000090660055 00560000000000000000 0809, 


சிந்தை அவிழ்ந்து அவிழ்ந்து 
சின்மயமா நின்னடிக்கே 
வந்தவர்க்கே இன்பநிலை 
வாய்க்கும்‌ பராபரமே. 
_— தாயுமானவர்‌ 


90000000009 050090600090 0000005000000 060006500001 000000000E0 6009500000500 00 000000 00900 ° 


: 
[்‌ 
s 
1 
்‌ 
[ட்‌ 
: 
» 
ட 
[்‌ 
. 
s 
» 
7 
» 
[்‌ 
[ 
[்‌ 
. 
° 
௩. 
ட்‌ 
௫ 
்‌்‌ 
்‌ 
i 
] 
. 
» 
ட்‌ 
௧ 
௫. 
்‌்‌ 
்‌்‌ 
யி 
ப்‌ 


s 
'5௨2௦௪62௪22௧௦6922௦2222252926 950000060905 S00S 000550 SSO 0S 9000000 00° 


28 


ஜனவரி 29 தை 16 
ஏழை நெஞ்சம்‌ 

அட்டைப்‌ பெட்டிக்குள்‌ வைத்திருக்கும்‌ 
பொருளுக்கு ஏற்ப அதற்கு மதிப்பு வரு 
வது போல்‌, மனதுக்குள்‌ வைத்திருக்கும்‌ 
எண்ணத்துக்கு ஏற்ப எந்தையே, அதற்கு 
மதிப்பு வருகிறது. 

நெஞ்சம்‌ ஆலயமாவது அல்லது அற்பப்‌ 
பொருளாவது நாம்‌ அதில்‌ போட்டு வைத்‌ 
திருக்கும்‌ எண்ணத்தைப்‌ பொறுத்தது. குப்‌ 
பைத்தொட்டி கீழ்மையடைவது குப்பை 
யால்‌. மனம்‌ கீழ்மையடைவது கீழான எண்‌ 
ணங்களால்‌. தகாத எண்ணங்கள்‌ பலவற்றை 
எண்ணிக்கொண்டிருப்பதே கீழோர்‌ பாங்கு. 
இவைகளை எல்லாம்‌ துடைத்துவிட்டால்‌ 
மனம்‌ தானே தேவாலயமாய்விடும்‌. 


எண்ணுத எண்ணமெல்லாம்‌ 
எண்ணிஎண்ணி ஏழைநெஞ்சம்‌ 
புண்ணுச்‌ செய்ததுஇனிப்‌ 
போதும்‌ பராபரமே. 
_ தாயுமானவர்‌ 


௬௪சசச2௧4௦௦௪4௪5௪௪9625௦௦௧௨௧௨௧௪௧2௫௦6266௦592௦௦662௦5642266642226552622622496௦6௦,4௨6௨௦௦5௦6௦%௦௨ 
22௪௦௪௪௨6௨௪ 626௪2௦௪2266266655 666266 6666956 2672626269 66666266666696666956625662665266666' 


'8826666696626666626962660962226226266669062999666969698 பட்டர்‌ 


29 


9996999662 96௦6966666௦6660666696 6664666266 6௦42656௦ 89%. 


ஜனவரி 30 தை 14 
தேடுதலும்‌ தள்ளுதலும்‌ 

உனக்கென்று லூழக்‌ கற்றுக்கொண்டால்‌ 
பிறகு தேவாதிதேவா, நான்‌ தேடவேண்‌ 
டியதோ தள்ள வேண்டியதோ ஒன்று 
மில்லை. 

இனியது என்று ஒன்றைப்‌ பெற முயலு 
தலும்‌, இன்னாதது என்று ஒன்றை அகற்ற 
முயலுதலும்‌ உலகமக்களது இயல்பு. பண்‌ 
பாடு அடைய முயலுபவர்‌ போக்கு அத்‌ 
தகையதன்று. இனியது, இன்னாதது வாயி 
லாக இயற்கைத்தாய்‌ உயிர்களைத்‌ திருத்தி $ 
யமைக்கிறாள்‌. தானாக வந்தெய்தும்‌ இனியத : 
னிடத்து நல்லார்‌ நாட்டம்‌ வைப்பதில்லை; 
தானாக வந்தெய்தும்‌ தீதினிடத்தும்‌ அவர்கள்‌ 
வெறுப்புக்கொள்வதில்லை. ஆத்மபரிபாகத்‌ 
துக்கு அவ்விரண்டையும்‌ அவர்கள்‌ பயன்‌ 
படுத்திக்கொள்கின்றனர்‌. 
வேண்டுதல்‌ வேண்டாமை இலான்‌அடி சேர்ந்தார்க்கு 
யாண்டும்‌ இடும்பைஇல. 


'69666662666986269026666660696290669968606669696' 


உ௦௨௨692995226669699290%5990929%9096. 


திருக்குறள்‌ 


3 
2௦2629௦6௪6 ௪60628226422222626225௦2௦௦4௪69௪699229929679649696492996%7 


30 


ஓய்வு 


ஒருக்காலும்‌ உண்டாகாதோ? 
கடமையினின்று விலகுவது ஓய்வாகாது. 


்‌ முன்னிட்டு மனம்‌ அசையாதிருப்பது ஓய்வு. 


ஆவல்‌ கொள்ளா திருப்பது ஓய்வு. 
தூங்காமல்‌ தூங்கிச்‌ 
சாகப்பெருமான்‌ நின்‌ நிறைவில்‌ 
நீங்காமல்‌ நிற்கும்‌ 
நிலைபெறவுங்‌ காண்பேனே? 


8559590900850005050095000808008 


0006000099 09800 6980089000000 0 8000000000090 பப்ப 


31 


வெறிபிடித்த குரங்குபோல்‌ அலையும்‌ 
எனக்கு ஒண்பொருளே, ஓய்வு என்பது 


கடமையை யாண்டும்‌ முறையாக முயன்று 
செய்யவேண்டும்‌. மனத்தகத்துத்‌ தொல்லைப்‌ 
படாதிருப்பதே ஓய்வு. தொல்லையானது 
மனதைத்‌ தேய்த்து விடுகிறது. துன்பத்தை 
அது மேலும்‌ மேலும்‌ வளர்க்கிறது. அலுவல்‌ 
களுக்கிடையில்‌ அமைதியான மனமுடைத்‌ 
3 திருப்பது ஓய்வு. அல்லற்படுத்துபவைகளை 


வேலை செய்துகொண்டிருப்பதற்கிடையில்‌ 


— த . 


GTO RR RC 


கெட ப பப பப ப ப ப ப்ப ப ப பபப ப பப பபப ப்ப ப பபப டட்டடடடடட்டா 
ப்‌ 


பிப்ரவரி 1 தை 19 
பொருளுடைமை ்‌ 
மூட்டை சுமக்காத வெறும்‌ ஆள்‌ வேக 
மாய்‌ நடப்பதுபோன்று, பொருள்பற்றில்‌ 
லாத நான்‌ உன்‌ அருளுக்கு அண்ணலே, 
அதிவிரைவில்‌ ஆளாகிறேன்‌. 


பபப பப ப ப ப பபப பபப பபப 


தராசுத்‌ தட்டில்‌ கனமுடையது கீழே 
போகிறது. அது போன்று பொருள்‌ பற்று : 


வந்துவிட்டால்‌ மனது அதில்‌ மூழ்கிக்‌ கீழே $ 
போகிறது. அருள்‌ நிலையை அப்பொழுது : 
அறிவதில்லை. துருப்பிடித்த இரும்புபோன்று ! 


ற்‌ 


& 
& 
8 
ர்‌] 
2 
3 
& 
அ] 
ம்‌ 
3 
6. 
& 
ஓ 
ஜ்‌ 
A=) 
& 
ஞ்‌ 
8 
ட்‌ 
> 
B 


பொருளை உடைத்திருப்பதற்காக ஒப்பற்ற 
அருளை மனிதன்‌ புறக்கணிக்கிறான்‌. ஊசிக்‌ 
காதில்‌ ஒட்டகம்‌ நுழையலாம்‌ என்றாலும்‌ 
பணக்காரன்‌ பரத்தை அடைய முடியாது 
என்பது கோட்பாடு. 


அளகேசன்‌ நிகராக அம்பொன்மிக வைத்தபேரும்‌ 
நேசித்துரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர்‌. 


தாயுமானவர்‌ 


0000666000006 66b0b 000d ss obsosbssoborocoobbsssdsschsssisobbsscbsssisosbssobsoddosdhsssho0od do, 


'79695996966959956569622922266959222962 ௪9. 


௪௪6902 296564666262626666922 6662266626 6666 466646662599255996665660' 


32 


£ பிப்ரவரி 2 த 20 
இறைவனது ஆணை 

இறைவா, உன்னை நான்‌ மறந்துவிட்டா 

லும்‌ என்‌ வாழ்க்கை உனது ஆணைக்குட்பட்‌ 
: டிருக்கும்படி அருள்‌ புரிவாயாக. 


ஓர்‌ ஊரை அடைய விரும்புபவன்‌ ஆங்குச்‌ 
ந்‌ இருப்புப்பாதை வண்டி பார்த்து 
ஏறிக்கொண்டால்‌ போதும்‌. பின்பு கவலை 
ந ர்கலும்‌ அவன்‌ அவ்வூர்‌ போய்ச்‌ 
சேர்வான்‌. இறைவனை அடைவது ஒன்றே 


௪௪௨௪௪௧௨௨௨௪ 


₹ கும்‌. அவர்‌ ஆணைப்படி ஒமுகுபவர்‌ அவரை 
₹ அடைவது திண்ணம்‌. 


௧௨௨௪௯ 
ர த ர ர னவர்‌ ளனாரகவன்ல எல்லி 


அவனன்றி ஓர்‌ அணுவும்‌ அசையாது. 


கணணி தாயுமானவர்‌ £ 2 


e000 


ப 
7௫95922665 6996226266 29626 266926 6468666696294966998460665%264005௨9. 


60-3 33 


£3 8600000 0000969020009 00005250000000000000000000000000060 000000000, 


தை 21 


1} 
E- 
2 

ஆ 
[1] 


ஊக்கம்‌ 
ஊக்கமானது இடையறாது என்‌ உள்ளத்‌ 
தைப்‌ புதுப்பித்துக்‌ கொண்டிருக்கிறது. 
ஆகையால்‌ எந்தையே, என்னை யாண்டும்‌ 
ஊக்கமுடையவன்‌ ஆக்குவாயாக. 


ஊக்கமுடையவன்‌ தனது ஊக்கத்தை ஒவ்‌ 
வொரு சிறு செயலிலும்‌ காட்டுகிறான்‌. அவள்‌ 
ஒன்றையும்‌ புறக்கணிப்பதில்லை. அவசரப்‌ 
படுதல்‌ என்பதையும்‌ அவன்‌ அறியான்‌. குற்‌ 
றம்‌ ஒன்றிலிருந்துதான்‌ அவன்‌ தப்பித்துக்‌ 
கொள்ள முயலுகிறான்‌. கேடுகனைக்‌ கண்டு 
அவன்‌ மனம்‌ தளர்வதில்லை. நாளைக்கென்று £ 
3 எதையும்‌ ஒத்திவைப்பதில்லை. இடையராது 
செடி வளர்வது போன்று ஊக்கமுடையவ 
னது உள்ளம்‌ வளர்கிறது. 


$6649964942966946469460699609494929496540464242464499959094907. 


$96$6486886860658656600009628659682242662006666664204924822 652, 


உடையரெனப்படுவது ஊக்கம்‌ அஃதிலார்‌ 
உடையது உடையரோ மற்று. 

திருக்குறள்‌ 
'ச,௪222224242222௦42002%00௦ 2222௦ 62620666௦422260902626662625662600 


34 


00900000 999009E090000 0000009090 


400000006060000000060008088. 


6626262666566462 06௦ 66666666666௦665௧௦5 


பிப்ரவரி 4 தை 22 

உழைப்பே .வடிவெடுத்துள்ள கோவே, 
என்‌ .வாழ்வு: விழுப்பமுடையதாவதற்கு 
நானும்‌ உழைப்பே வடிவெடுத்திருப்பேனாக. 


அண்டங்கள்‌ அனைத்தையும்‌ இயக்குதலில்‌ 
இறைவனுக்கு ஓய்வு என்பதில்லை. அவனது 
3 பேருழைப்பால்‌ புவனம்‌ புனிதத்தைப்‌ 
3 பெற்று வருகிறது. முறையுடன்‌ உழைப்ப 
ர்‌. முறை 
யுடன்‌ உழைப்பவர்‌ முன்னேற்றமடைகின்‌ 
றனர்‌. உழைக்கக்‌ கற்றுக்கொள்பவர்‌ வாழக்‌ 
கற்றுக்கொள்பவர்‌ ஆகின்றனர்‌. 


ற 
3: 
ன 
3 
3 
2 
3 
ப 
8 
6 
ஓ 
[| 
E: 
“ஞூ 
8 
RS} 
3 
| 


காயநிலை அல்லவென்று 
காண்பார்‌ உறங்குவரோ? 
தூயஅருட்‌ பற்றாத்‌ 
தொடர்வார்‌ பராபரமே. 
_— தாயுமானவர்‌ 3 
ன்‌ 


662*666902606266666626666966666066626660606666296966666669669666649696604966695064960' 


பப பபப பபபப்பபபபபபபபபபபபபப 


%646008000500000098000000Q0000000006880909080000050080000000 0000S 


35 


பிப்ரவரி 5 தை 23 
வலிவு 
சிங்கத்தின்‌ வலிவை யானை அறிகிறது. 
சர்வசக்திமானாகிய தெய்வமே நான்‌ வலிவை 
அறியும்பொழுதுதான்‌ உன்னை அறிகிறேன்‌. 


EJ 
» 
» 
: 
3 
s 
2] 
: 
» 
s 
» 
1 
> 
1 
்‌] 
1] 
[்‌ 
- 
» 
. 
EJ 
s 
2] 
» 
s 
> 
- 
: 
» 
அ. 
்‌] 


வாழ்க்கைக்கு ஜீவாதாரமாயிருப்பது 
வலிவு. மேன்மைகளனைத்தும்‌ வலிவினின்று 3 


ப்‌ 


வருகின்றன. கீழ்மைகளனைத்தும்‌ தளர்ச்சி 


யினின்று வருகின்றன. மனத்தளர்ச்சி பாபச்‌ 
செயலில்‌ வீழ்த்துகிறது. உடல்‌ தளர்ச்சி 
நோயாக வடிவெடுக்கிறது. வலிவு. தெய்வ 
நெறியாக வடிவெடுக்கிறது. 


வலீவு படைத்தவனே வாழ்வுக்குசியவன்‌. 
வினைத்திட்பம்‌ என்பது ஒருவன்‌ மனத்திட்‌ 
மற்றைய எல்லாம்‌ பிற. [பம்‌ 
௮ திருக்குறள்‌ £ 


I நரன சசரக எஸ மச க சசககக எப்சம்‌ 


36 


பிப்ரவரி 6 தை 24 
்‌ அஹிம்சை 
பிறர்க்கு நான்‌ கேடு செய்யும்பொழுது 
உண்மையில்‌ எனக்கே கேடு செய்துகொள்‌ 
கிறேன்‌. எல்லா உயீர்க்கும்‌ அன்பாயிருக்‌ 
கும்‌ பாங்கை அண்ணலே, எனக்கு நீ நல்கு 
வாயாக, 


உயிர்களுக்கிடையிலுள்ள அடிப்படை ஒற்‌ 
றுமையை அறியா தவன்‌ பிற உயிர்களுக்குத்‌ : 
தீங்கு செய்கிறான்‌. ஒரு கையானது மற்றொரு 
கையை ஒறுக்குமாயின்‌ அது தனக்கே 
கேடாய்‌ முடியும்‌.ஒரு ஜீவன்மற்றொரு ஜீவனை 
ஹிம்சிக்கும்‌ இடத்துக்‌ கடைசியில்‌ அவன்‌ 
தன்னையே ஹிம்சித்துக்கொண்டவலாகிறான்‌. 
எல்லார்க்கும்‌ நலமே நாடுதல்‌ அஹிம்சை. 
எங்கெங்கே பார்த்தாலும்‌ 
எவ்வுயிர்க்கும்‌ அவ்வுயிராய்‌ 
அங்கங்கு இருப்பது£ 
அன்றோ பராபரமே. 
்‌ - தாயுமானவர்‌ 


6206609920 6004292596$266,6682260066699289966966666066686996. 


37 


ப பப பபப பப்ப ப பபப 


266626022226௦2௦62 696௦224656 62602662௦666466566662666266606666266966566666066566806996. 


7999 99805690609066906696666260602096666060920062908: 


பிப்ரவரி 7 தை. 25 
அறம்‌. 
தனக்கேற்ற உணவை ஒவ்வோர்‌ உயிரும்‌ 
அறிவதுபோன்று, எனக்கேற்ற அறத்தை 
நானறிய இறைவா, அருள்புரிவாயாக. 


உணவில்‌ பல படித்தரம்‌ இருப்பது 
போன்று அறத்திலும்‌ பாகுபாடுகள்‌ உண்டு. 
நல்வாழ்க்கைக்குத்‌ தகுந்த செயல்‌ எதுஎன்று 
வரையறுக்கப்பட்டது அறம்‌. பொம்மைகளை: 
வைத்து விளையாடுவது குழந்தைகளின்‌ 
அறம்‌. முதியோர்க்கு அது அறமாகாது. 
பொருளையும்‌ போகத்தையும்‌ நாடுவது பாம 
ரர்க்கு அறம்‌. பொருளையும்‌ போகத்தையும்‌ 
விடுவது சான்றோர்க்குஅறம்‌.அவரவர்‌ நிலையி 
னின்று மேலும்‌ முன்னேற்றமடைவது அறம்‌.. 


மனத்துக்கண்‌ மாசிலன்‌ ஆதல்‌ அனைத்தறன்‌ 
ஆகுல நீர பிற. 


4686686608 666666606060666966662666 6668646864 6660 6844686669 66 666666 666666 6666666 668௦6 666666௨. 
3:௧௦9699266968660090 0696604906 9666966691 6666600680 6662662062 0022660692069099090966' 


06 00000000000096080080000989006080000099 5006696000999 09 000000! 


38 


sesareovastesssroancssacareesannerareeorasesensuserernetennes onan 
பிப்ரவரி 8 தை 26 
நடுநிலை 
தராசுமுனை நடுகிலைக்கு வருவது போன்று 
இன்ப துன்பங்களைச்‌ சமனாகக்‌ கருதி மனம்‌ 
நடுநிலையில்‌ உறுதி பெற்றிருக்க அறிவுத்‌ 
தெய்வமே, நீ அருள்புரிவாயாக. 


ட்‌ 


உலகில்‌ இன்பம்‌ இருப்பது போன்று துன்பமும்‌ 
உண்டு. துன்பத்தைத்‌ தவிர்த்து விட்டு இன்பத்தை 
மட்டும்‌ இவ்வுலகில்‌ பெற முடியாது. தனி இன்பத்தை 
இங்கே பெற முயலுபவர்‌ வீணே முயலுகின்றனர்‌. 
உலகத்தினின்று இன்பத்தை நாடாதிருத்தல்‌ வேண்‌ 
டும்‌. தானே வந்தமையும்‌ துன்பத்தைப்‌ பொருட்படுத்‌ 
தலாகாது. மனதை அப்படிப்‌ பழக்கிவிட்டால்‌ அது 
நடுநிலையாகும்‌. அது மனிதனது மேன்மையை விளக்க 
வல்லது. 


நடுவுநின்‌ மூர்க்கன்‌ நி ஞானமும்‌ இல்லை 
நடுவுநின்‌ மார்க்கு நரகமும்‌ இல்லை 
நடுவுநின்‌ மார்‌ நல்ல தேவரும்‌ ஆவர்‌ 
நடுவுநின்‌ மார்வழி நானும்நின்‌ றேனே. 
திருமந்திரம்‌ 
$669008090005000905090595000500090020008 905 6800000S 000000000000 60° 


39 


40606000060060000000000006000006000650990056000040000006600 000066606000 6000 06604 6660400006 
'6622526864900206006626266864666666666060296666266666660666666666060666660666260696660664' 


பிப்ரவரி 5 தை 27 
மாட்சி 

இயற்கை முமுதிலும்‌ உனது மாட்சியை 

விளக்கும்‌ மாண்பொருளே, என்‌ மனதை 


eorsoeransesona 09, 


யும்‌ மாட்சியுடையதாக்குவாயாக, 


எப்பொருளிலும்‌ எவ்விடத்தும்‌ இறைவ 
னது திருக்கோலமே தென்படுகிறது. அவ 
னது பெருமைக்கு வீளக்கமாக அமைந்துள்‌ 
ளது பிரபஞ்சம்‌. அவனது மகிமை இத்தனை 
விதமாக விளங்கிக்கொண்டிருப்பது பெரு 
வியப்பேயாம்‌. 


மாட்சி பெரிதும்‌ உடையாய்‌ போற்றி 
மன்னியென்‌ சிந்தை மகிழ்ந்தாய்‌ போற்றி. 


-- அப்பர்‌ 


பப பப்ப பப பபப பப்ப பபப ப பப்ப்ப்பபப்பபபப்பபபபப(। 


2816000090060 600668950056006090000000006000 70020080000 s 


9 60 60CD6E2E22 220200509 0900990000560 00000000 0000009000000 002 00° 


40 


௫98622262026 2626226௦62 26626262 6202666622 6426665662626626 665266 625666626௪906666666662666266 9௨. 


பிப்ரவரி 10 ்‌ தை 28 
கோவில்‌ 
பெருந்தகையே, நீ வீற்றிருப்பதற்கேற்ற 
புனித வீடுதியாக என்‌ காயத்தைத்‌ திருத்தி 
யமைக்க நீ துணைபுரிவாயாக. 
இடிந்து பாழடைந்த வீட்டில்‌ நல்லான்‌ ஒரு 
வன்‌ குடியிருக்க விரும்பமாட்டான்‌. அ௮ழுக்‌ 
குப்‌ படிந்த இல்லமும்‌ அவனுக்கு ஒவ்வாது. 
கோமகன்களுக்கெல்லாம்‌ கோமகன்‌ கடவுள்‌. 
அத்தகைய கோவுக்கேற்ற இல்லம்‌ மனிதனது 
காயம்‌. அது களிம்பு தோயாததாய்‌ இருக்க 
வேண்டும்‌. கடவுளை வரவேற்பதற்கேற்ற 
முறையில்‌ காயத்தைத்‌ தூயதாக்கி வைத்‌ 
திருப்பது அவசியம்‌. 
* காயமே கோயிலாகக்‌ கடிமன ம்‌ அடிமையாக 
வாய்மையே தூய்மையாக மன மணி 
இலிங்கமாக 
நேயமே நெய்யும்பாலா நிறையநீர்‌ 
அமைய ஆட்டிப்‌ 
பூசனை ஈசஜர்க்குப்‌ போற்றவிக்காட்டினேமே. 


_ அப்பர்‌ 


£697970079247074020494049866424412442 49 04 64444622460044 49446 124440444549946998494824920 


'௦5௦௦4௦6௦6252660262 6622௦66606 2206009926020662206204266006268௦0' 


41 


9666282025 605452%0226260062022220000600000000200400000220205, 


46606660066006000600060000000000066600000 0600 000000000000005 000, 


> 
& 


abo பப்ப ப பபப 


பிப்ரவரி 11 தை 29 
பேருணர்ச்சி 
ஒண்‌ பொருளே, என்‌ உள்ளத்தை உருக்‌ 
கும்‌ உணர்ச்சியாக நீ ஒளிர்வாயாக. 


பமக வல டா கதவ கர, 


சுடச்சுடச்‌ செம்பொன்‌ செம்மை பெறுவது 
போன்று உணர்ச்சி ஓங்க ஓங்க உயிர்‌ பேரு ₹ 


க 
வ 
| 
8 
5 
| 
6 
. 
இஃ 
& 
[8 
8 
ப 
ட்ட 
% 
உட 
8 
இட 
x 
FE 
தப] 
& 
உடு 


ஏற்ப மனிதன்பால்‌ தெய்வத்தன்மை திகழ்‌ 
கிறது. 

பேச்சு மிகப்‌ பேசுவதால்‌ இந்த ஆத்மா 
அடையப்படுவதல்ல;அறிவுத்திறமையாலும்‌, 
பெருமிதமாகப்‌ பிரசங்கங்கள்‌ கேட்பதாலும்‌ 
அடையப்படுவதல்ல. பேருணர்ச்சி 


ஓ 
E 
3 
ஓ 
8 
2 
ட 
ட்‌ 
2 
2] 
| 
௫ 
3 
% 
[ி 
8 
3 
ஜ்‌ 
a 
B 
8 
| 


அத்தகையவர்க்கு ஆத்ம சொருபம்‌ விளங்கு 
கிறது. 
நீராய்க்‌ கசிந்துருகி நெட்டுயிர்த்து 
நின்றேனைப்‌ 
பாராத தென்னே பகராய்‌ பராபரமே, 


னை தாயுமானவர்‌ ? 


தன்‌ கம்‌ பபப தவல கரக்க சசரக Lagan 


1_,,௦54௧௦226662620660226500006666682004266949006400626692009022697 


42 


பிப்ரவரி 12 தை: 30 
பலம்‌ 
பலமனைத்தும்‌ நீயே; மற்றென்னைப்‌ பல 
வானுக்கு. 


உயிரை ஓம்புவது பலம்‌; உயிரை அழிப்‌ 
பது பலமின்மை. நலத்தை நல்குவது பலம்‌; 
கேடதனைக்‌ கொடுப்பது பலமின்மை. ஒற்று 
மையை உண்டுபண்ணுவது பலம்‌; வேற்று 
மையை வளர்ப்பது பலமின்மை. பலத்தில்‌ 
பிறப்பது தூயஅன்பு; பலஹீனத்தில்‌ முளைப்‌ 
பது காமம்‌. பலத்தின்‌: விளைவு முக்தி; பல 
ஹீனத்தின்‌ பயன்‌ பந்தம்‌. 


எனன எல்‌ என: 
நாயமாத்மா பலஹீனேன லப்ய: 


இந்த ஆத்மா பலஹீனனால்‌ அடையப்‌ 
படுவதல்ல. 
- முண்டகோபநிஷத்‌. 


43 


& 6686442666 6666௦66666664666666669 26666666696666668226 622௦2௨4599 66 6666464666 6௨46 60444௦44695,. 
பபப பபப பப பபப ப்பப்ப்பபபபபபபுபுபபபபபபுப்புபபுப்பபபபபபபபபபபபப்பபப। 


ல்‌ 
Hi 
s 
டி 
Hi 
1 
3 
HH 
1 
1 
்‌] 
: 
3 
s 


பிப்ரவரி 18 மாசி 1 
அஞ்சுதல்‌ 
சூரியனுடைய முன்னிலையில்‌ இருளுக்கு 
3 இடமில்லை. இறைவா, உன்‌ அன்பர்‌ அஞ்சு 
3 தல்‌ என்பதை அறியார்‌. 


ஆபத்துக்கு அஞ்சுதல்‌ உயிர்களின்‌ 
இயல்பு. நிகழ்வன யாவும்‌ உண்மையில்‌ 
ஈசன்‌ செயல்‌. கேடுடையதாகத்‌ தென்படு 
கிற செயலிலும்‌ நலம்‌ மறைந்திருக்கிறது. 
பக்தர்களுக்கு அவ்வுண்மை புலப்படுகிறது. 
மரணம்‌ மாண்புடையது என்பது அவர்‌ 
களுக்குப்‌ புலப்படுகிறது. நமனை அஞ்சுதல்‌ 
என்பதை அவர்கள்‌ அறியார்‌. கடவுளைச்‌ 
சார்ந்திருப்பவர்‌ எதற்கும்‌ அஞ்சுவதில்லை. 


அஞ்சுவது யாதொன்றும்‌ இல்லை 
அஞ்ச வருவதும்‌ இல்லை. 
பர 


2900900000000000050000068 6666965622 262665692226666696699666226499666666669909992606: ப 


| 
& 
க 


பு 
5666066889690 0068056905950009 8900950065650 0 0090900009000 0° 


44 


[=] 
=| 
ட 
N 


பிப்ரவரி 14 
சுடுகாடு 

உலகனைத்தையும்‌ எரித்தான பிறகுஎஞ்சி 
யிருப்பவன்‌ என்னுயிர்த்‌ தலைவன்‌. உணவை 
இடையறாது எரித்துக்கொண்டிருக்கும்‌ இவ்‌ 
வுடலைச்சுடுகாடாக நான்‌ உணரும்‌ இயல்பை 
நீ எனக்குக்‌ கொடுத்தருள்வாயாக. 

கடவுள்‌ சிந்தனையை வளர்ப்பதற்கேற்ற 
இடம்‌ சுடுகாடு. சுடலைப்‌ பொடியும்‌ சுட்‌ 
டெரித்த வெள்ளெலும்பும்‌ ஆங்குச்‌ சிதற 
டைந்து கிடக்கின்றன. இப்பொழுது நாமிருக்‌ 
கும்‌ நிலையில்‌ முன்பொருகால்‌ இருந்தவர்க 
ளெல்லாம்‌ இப்பொழுது பிடி சாம்பலாய்‌ 
விட்டனர்‌. இப்பொழுது அவர்களிருக்கும்‌ 
நிலைமைக்குப்‌ பின்பொருகால்நாமும்‌ யோரிப்‌ 
பிடி சாம்பலாவோம்‌. 

கோயில்‌ சுடுகாடு கொல்புலித்தோல்‌ நல்லாடை 

தாயுமிலி தந்தையிலி தான்தனியன்‌ காணேடீ 

தாயுமிலி தந்தையிலி தான்தனியன்‌ ஆயிடினும்‌ 

காயில்‌ உலகனைத்துங்‌ கற்பொடிகாண்‌ சாழலோ. 


_ மாணிக்கவாசகர்‌ 


2%9669566566858665666606606606660666066666866606566655000066606 066066656660 0660664660 6668, 
SER ர அ ண ணை தலை கவை கணை 


சகர சம 096௫9௪௫4௧௧ க௫ ௫66944௫964 4444040694441445966662444222690222027) 


45 


,402292992௦2590225202262692220406020624662022௦0620066009622086000952. ட்‌ 


ம்‌ 
ம 
2 
=>] 
he 
[1 
=} 
| 
க 
மே 


தியானம்‌ 
மீன்‌ நீருக்குள்ளிருக்க விரும்புவது £ 
போன்று எந்தையே, தியானத்தின்‌ மூலம்‌ $ : 
உனக்குள்ளே நானிருக்க நீ அருள்புரி : 


பப பபப 


12) 
3 
E 
3 
சி 


மனம்‌ தூயதாகுமளவு தியானம்‌ தானே 
வந்தமைகிறது. தியானம்‌ செய்பவன்‌ சன்‌ 
னிதியிலிருக்கிறான்‌. அதுவே மனிதனுக்குச்‌ 
சொநதமான இடம்‌. அதற்கு மேலே 
அவன்‌ அடைதற்கு ஒன்றுமில்லை. தியானம்‌ 
பயிலப்‌ பயில மனிதன்‌ புதுப்பிக்கப்படுகி 
ரன்‌; தூய்மையடைகிறான்‌; தெய்வ சொருப 
மாக மாறுகிறான்‌. 


கருவி கரணங்கள்‌ ஓய்ந்த 
தொண்டர்களிடத்திலோ நீ வீற்றிருப்பது? 
_ தாயுமானவர்‌ 


$049 09 60606660000 0660 6060600066666 66 6660866696068 69066960 608660 90606065 000 00680066 806 0 80 08, 


6990000000000 9909000002060 0000600000000 00ST 0600 000000000008 ௨4 


ட 
00 00009008899006099 8898968595000 66 60000080066 0008699099009 900 6° 


46 


$200986500690600000000006000000009090009000900009260980 0000000, 
ஓ 


3 பிப்ரவரி 16 மாசி 4; 
தெய்வத்தை மகிழ்வித்தல்‌ 
என்னருள்‌ தந்‌தையே,உன்னைப்‌ புகழ்ந்து ப 
பேசுவதைவிட, உனக்கு முழுமனதுடன்‌ $ 
பணிவிடை செய்ய நான்‌ கற்றுக்கொள்வே 
னாக. 
இரண்டு தோட்டக்காரர்கள்‌. ஒருவன்‌ 
வேலை செய்யமாட்டான்‌; எஜமானனைக்‌ 
காணுந்தோறும்‌ அவனைப்‌ புகழ்ந்து பேசு 
வான்‌. மற்றவன்‌ எஜமானனைக்‌ கவவியான்‌; 
அவன்‌ இட்ட வேலையை ஓயாது செய்து 
கொண்டிருப்பான்‌. . எஜமானனுக்கு எந்தத்‌ 
தோட்டக்காரனிடத்து அதிக மகிழ்வுண்டா 
கும்‌? கடவுள்‌ எஜமானன்‌. நாம்‌ தோட்டக்‌ 
காரர்கள்‌. அவனுக்குப்‌ பணிவிடை செய்வது 
பிறவியின்‌ முதற்பயன்‌. 
எற்றைக்கும்‌ ஏழ்‌ஏழ்‌ 
பிறவிக்கும்‌ உன்தன்னேடு 
உற்றோமே ஆவோம்‌ 
உனக்கேநாம்‌ ஆட்செய்வோம்‌. 
_— ஆண்டாள்‌ 


,$968666666666696006 6664666646 6666666%6666068646060666666066 0009000000000 06 00000 096 000 
76995066066409269959696660020060009060660966066096062096804446919204406. 


'060900000000000000000090000000000000009000 000000000000 0000 0000000! 


47 


பபப பபப ப பப்ப பப்ப ப்பபபபப்ப்பப்பப்பபபப்பபட 


பிப்ரவரி 17 ்‌ மாசி 5 


சும்மா இரு 
சும்மா இருப்பதுவே சுட்டற்ற பூரணமென்று 
எம்மால்‌ அறிதற்கு எளிதோ பராபரமே. 


உறையூற்றிய பால்‌ அசையாது ஓரிடத்தில்‌ வைக்கப்‌ 
படும்பொழுது அது நல்ல தயிராகிறது. அசையாத 
சர்ப்பரப்பின்மீது பொருள்களின்‌ பிம்பம்‌ உள்ளபடி 
தென்படுகிறது. ஆசையென்னும்‌ காற்றில்‌ அசையாத 
மனது, உள்ளிருக்கும்‌ ஒண்பொருளைத்‌ தெரிந்து 
கொள்ளத்‌ தகுதியுடையதாகிறது, சும்மா இருக்கு 
மளவு அது சுக சொருபமாகிறது. 


சம்மா இருக்கச்‌ சுகம்சுகம்‌ 
என்று சுருதியெல்லாம்‌ 
அம்மா நிரந்தரஞ்‌ சொல்லவுங்‌ 
கேட்டும்‌ அறிவின்றியே 
பெம்மான்‌ மெளனி மொழியையுந்‌ 
தப்பியேன்‌ பேதைமையால்‌ 
வெம்மாயக்‌ காட்டில்‌ அலைந்தேன்‌ 
அந்தோ! என்‌ விதிவசமே. 
அவ்வ்‌ தாயுமானவர்‌ 


48 


'6699096660056062626 6666666996 26660906266626666669060062 6600996222 0660066906660 666209 06' 


௪, 


,5265069662666022666526666026666622660262686652666626666666662626596 


பிப்ரவரி 18 மாசி 6 
குணசீலம்‌ 
என்னைக்‌ குணசீலனக்குவதே செம்‌ 
பொருளினிடத்து நான்‌ சமர்ப்பிக்கும்‌ நிவே 
தனமாகுக.. 


நாள்‌ ஏற ஏற யாருடைய மனது படிப்படி 
யாகத்‌ திருந்தியமைகிறதோ அம்மனிதனே 
மெய்‌ வாழ்வு வாழ்கிறான்‌. மானுடப்‌ பிறவி 
எடுத்ததன்‌ நோக்கம்‌ தன்னைக்‌ குணவான்‌ 
ஆக்குதற்‌ பொருட்டேயாம்‌. ஒவ்வொரு செய 
லும்‌ எண்ணமும்‌ மனிதனை மாற்றியமைத்து 
வருகிறது. நற்செயலும்‌, நன்மொழியும்‌, நல்‌ 
லெண்ணமும்‌ சேர்ந்து மனிதனைக்‌ குணவான்‌ 
ஆக்குகின்றன. 


நானேதும்‌ அறியாமே என்னுள்‌ வந்து 
நல்லனவும்‌ தீயனவும்‌ காட்டா நின்றாய்‌. 
அப்பர்‌ 


பு 
'௪6929 296௦665926 5299256692226626262656696666692665242662௦6996206 667. 


60-4 . 49 


89900990000000900000000900V000 0000000900000 00000900990 0000 0000009000000 00006 900009000 


௧622256220296' 9900000900809 0955009290060008060000000009, 
659900055006000000 


பிப்ரவரி 19 


[=] 
= 
% 
- 


கண்‌ 
எனக்குக்‌ கண்ணாய்‌ அமர்ந்துள்ள ஒண்‌ 
பொருளே, உலகுக்கும்‌ நீ கண்ணாய்‌ அமர்ந்‌ 
திருப்பதைக்‌ காட்டியருள்வாயாக. 


பபப பப பபப பப்ப 


காண்‌ உதவுவது கண்‌. அது அறிவை 
விளக்குகிறது. உள்ளத்தின்‌ பரிபாகம்‌. கண்‌ 
ணில்‌ ஒளிர்கிறது. இயற்கை யாண்டும்‌ கண்‌ 
ணுடைத்துள்ளது. கண்ணுடைய பொருளாத 
லால்‌ அது காலத்தையும்‌, இடத்தையும்‌, 
செயலையும்‌ உள்ளபடி விளக்குகிறது. இயற்‌ 
கையின்கண்‌ இலங்கும்‌ அறிவே அதற்குக்‌ 
கண்ணாகிறது. 


6666666662 6௦62696 666605 666662 6666665666 66662 65266962 66, 


கண்ணாய்‌ உலகுக்கு நின்றாய்‌ போற்றி 
கயிலை மலையானே போற்றி போற்றி. 


_ அப்பர்‌ 


. 
s 
[] 
௪ 
[3 
. 
[3 
3 
[3 
[3 
[3 
. 
s 
. 
[3 
= 
[3 
[3 
[3 
[3 
[3 
[3 
i 
. 
. 
[3 
௩ 


[2 
ப 
22950090000 0600000500058000000000600S 500009009900 200 090000000008 ப 


50 


,96௨௦6660222௦60226060626620௦26202262666226280802200202௦60206௦668955. 


பிப்ரவரி 20 மாசி 8: 
காவலாள்‌ 


600002, 


விவேகம்‌ என்னும்‌ காவலாளைக்‌ கடவுளே, 
எனக்கு நீ வைத்துவிடுவாயானால்‌ பின்பு 
வாழ்வில்‌ எனக்கு வழுவேது? 


இருள்‌ சூழ்ந்த வீட்டினுள்‌ திருடன்‌ நுழை 
கிறான்‌. தீபம்‌ ஏற்றிவைத்துள்ள வீட்டினுள்‌ 
அவன்‌ நுழையான்‌. மனத்தகத்து விவேகம்‌ 
என்னும்‌ தீபமேற்றிவைக்கவேண்டும்‌. அது 
நல்ல காவலாள்‌ ஆகிறது. கெட்ட இயல்பு 
என்னும்‌ திருடன்‌ அத்தகைய உள்ளத்தினுள்‌ 
வரமாட்டான்‌. 


ஆவித்‌ துணையே அருமருந்தே என்தனைநீ 
கூவிஅழைத்து இன்பங்‌ கொடுத்தால்‌ 

குறைவாமோ? 

ணன்‌... 


7௦௦௦ 669966669606060606260666260646666006660006626666000060௦26266: 


51 


6௪6962060௪6006000006026676062646666666660200600006660664060262660966060066006006: 


,௨௧௧௫௫௫௫௦௪99906666096660066642626600266௪66666266666 6668626602 266666266604666669666: 


858950089900009000000000009%, 


மாசி 9 


6£000680508600900800000509000000000008 
ட்‌ 


0° 


5 
CE: 
| 

2 

ந] 
[so] 
= 


" இனபம்‌ 

வெப்பத்துக்குப்‌ பிறப்பிடம்‌ சூரியன்‌. 
இறைவா, இன்பத்துக்குப்‌ பிறப்பிடம்‌ நீ. 
உன்னை அணுக அணுக இன்பம்‌ மேலிடு 
கிறது. 


தெவிட்டாத இன்பம்‌ தெய்வம்‌. அவ்வின்‌ 
பம்‌ உலகப்‌ பொருள்‌ மயமாக மாறுமளவு 
அது தெவிட்டும்‌ தன்மையுடையதாகிறது. 
தூய நிலையிலிருக்கும்‌ இன்பம்‌ தெய்வம்‌.அது 
மாசுபடியும்‌ தன்மையுடையதாகுங்கால்‌ அது 
உலக இன்பமென்றும்‌, சிற்றின்பமென்றும்‌ 
பெயர்‌ பெறுகிறது. உலகில்‌ எதையும்‌ சாரா 
திருக்கும்‌ இன்பம்‌ தெய்வம்‌. 


இன்பநிட்டை எய்தாமல்‌ யாதெனினுஞ்‌ 
சென்றுமனந்‌ 
துன்புறுதல்‌ வன்பிறவித்‌ துக்கம்‌ பராபரமே. 


௮ தாயுமானவர்‌ 


$99996868966862069662669666696666666 060000000068 096 1600008606006 6 6666606000660 00 00 0000 6 00 05 
8660009960006899006000000506500008000000000CTO005000000000000000S000S00S S000 GOOO00 0000008 


996000000000800900990000090000800050000000605AG 00000 99000000000 


52 


டி$866660066666226௦ 260662 6662660600 26660226௦6 60020260026௦௦60௦6௦002. 


பிப்ரவரி 22 மாசி 10 
உண்மை 
உள்ளத்தில்‌ உறைந்திருப்பது உண்மை. 
உயிர்க்குயிராய்‌ என்‌ உள்ளத்தில்‌ ஒளிரும்‌ 
ஈசா, -உண்மைப்‌ பொருள்‌ நீயென்று 
உன்னை நான்‌ உணர்வேனாக. 


உள்ளத்தில்‌ உள்ளதை உள்ளபடி விள... ) 
தல்‌ உண்மை. அதை மறைத்தல்‌ பொய்ம்மை. 
நிலையற்ற உலக விஷயங்களும்‌, நிலைத்த i 
பேருணர்வும்‌ சேர்ந்தே உள்ளத்தின்கண்‌ 3 


தினின்று நீக்குமளவு நிலையாயுள்ள பேரு 
ணர்வு பன்மடங்கு தெளிவுற்றதாய்த்‌ தானே 
விளங்குகிறது. 


உள்ளத்தால்‌ பொய்யாது ஒழுகின்‌ 
உலகத்தார்‌ 
உள்ளத்து ளெல்லாம்‌ உளன்‌. 
- திருக்குறள்‌ 


5425 2522259525526955550822727௧66205256575555952795699556962294255. 


53 


99008090050000099009000902000000000 


846506 066686660%486866 66 66 68666 868666666666662866668966 6666086688 680066666609668062 609286. 


,2௪262249426044604099696220920002220042998892009698869688868296868௨ 


மாசி 11 


ம 
IE 
| 
2 
_ 
9. 
[20] 


உள்ளும்‌ புறமும்‌ 
எங்கும்‌ நிறைபொருளே, நீ என்‌ உள்ளும்‌ 
புறமும்‌ ஓயாது ஒளிர்கின்றாய்‌. என்‌ உள்‌ 
ளத்தினுள்‌ உன்னை நான்‌ உணர நீ அருள்‌ 
புரிவாயாக. 


உள்ளம்‌ ஒழுங்காயிருப்பவர்க்கு உல 
கெலாம்‌ ஒழுங்குடையதாய்த்‌ . தென்படு 
கிறது. உள்ளம்‌ கேடடைந்தால்‌ உலகமெல்‌ 
லாம்‌ கேடுடையதாய்க்‌ காட்சி கொடுக்‌ 
கிறது. உள்ளத்தை ஒமுங்குப்படுத்துதல்‌ 
ஒன்றே நம்‌ கடமை. உள்ளம்‌ தூயதாகு 
மளவு புறமும்‌ நமக்குத்‌ தூயதாகத்‌ திகழும்‌. 


அருளாஜேர்க்கு அகம்புறம்‌ என்று உன்றத 
பூரண ஆனந்த்மாகி 
இருள்தீர விளங்குபொருள்‌ யாது ? அந்தப்‌ 
பொருவினையாம்‌ இறைஞ்சி நிற்பாம்‌. 


— தாயுமானவர்‌ 


96855685055608508896200085880505800086600000S 000060020900 000000000006 0000900000000 00000098 


2069508056 65000060696509000906059095665000065006 0900000000900 000°7 


54 


_,52222226226622655266256966669646666262 2666656222 6662668456 6666865660 6666666666225௨6 66602 


பெ பப்ப்பபபபப்பபடடடபப்பப்ப்ப ப பப்டடட 


பிப்ரவரி 24 மாசி 12 
திரிபுர தகனம்‌ 
முப்புரம்‌ எரித்த முழுமுதற்‌ ணட 


என்பாலுள்ள முப்பாழை எரிக்க அருள்‌ 
புரிவாயாக. 


நனவு, கனவு, சுழமுதி என்னும்‌ மூன்று 
அவஸ்தையில்‌ நாம்‌ உழல்கிறோம்‌. இவை 
மெய்ப்பொருளை ஒருவாறு மறைத்து வைக்‌ 
கின்றன. இவைகளைக்‌ கடந்த நிலையில்‌ 
கடவுள்‌ உள்ளார்‌. ஆதலால்‌ அவர்‌ திரிபுர 
தகனம்‌ செய்தவர்‌ ஆகிறார்‌. நமக்கு ஏற்பட்ட 
திரிபுரத்தைத்‌ தகனம்‌ செய்வது நமது குறிக்‌ 
கோள்‌. மூன்று அவஸ்தையிலும்‌ கட்டுப்‌ 
படாது மனத்தகத்து ஒளிர்கின்ற தெய்வத்‌ 
தின்‌ துணை கொண்டு அம்‌ முப்பாழ்களைப்‌ 
பாழ்படுத்த வேண்டும்‌. 


பொய்ச்சார்‌ புரமூன்றும்‌ எய்தாய்‌ போற்றி 
போகாதென்‌ சிந்தை புகுந்தாய்‌ போற்றி, 
_— அப்பர்‌ 


'6966862566266665626059266822662602269262626085629626966500009 0S 


35 


$96990925000005099000090000990S99 000000000000 0000N00 00000000000 000000000000 00000000000 0000! 


பபப பபப 
_௫2222662262622222 965296 6296622922066 926: ்‌ 


பிப்ரவரி 25 மாசி 18 : 
காயத்ரீ 
்‌ யார்‌ நம்‌ அறிவைத்‌ தூண்டுகிறாரோ அம்‌ 
தச்‌ சுடர்க்கடவுளின்‌ மேலான ஒளியைத்‌ 
தியானிப்போமாக. 
அறிவைத்‌ :தீட்டுதற்கும்‌ அதை வளர்ப்பதற்கும்‌ 


காயத்ரீ தியானம்‌, காயத்ரீ ஐபம்‌ உற்ற உபாயம்‌. எல்‌ £ 
லாச்‌ சமயத்துக்கும்‌ இது பொதுவானது. உணர்ச்சி : 
யோடு கூடிய சூரியன்‌ மனதின்கண்‌ மிளிர்வதாக ்‌ 
நினைப்பது இதன்‌ கருத்து. ; 

ஏ: யார்‌ எ நம்முடைய இ: அறிவை ; : 
எண்ணா. தூண்டுகிறாரோ ர. அந்த: 
ஊன சுடருடைய afi: கடவுளின்‌ : 
ஏண்‌ மேலான ஸர; ஒளியை ள்ள: 
தியானிப்போமாக, 


at ௭௭. என்கிறார்‌ wii ன dials 
கள்‌ a a: எனி | 

ஓம்தத்‌ ஸவிதுர்வரேண்யம்‌ பர்கோ தேவஸ்ய தீமஹி 3 

பு யோ ந: ப்ரசோதயாத்‌. 


56 


வ ல்க க்கில்‌, 


%6666606060660028006000580506009s. 


ட92௪5262266222222222660௦6 6266666622 5666262926622622666666662268 684. 


பிப்ரவரி 26 மாசி 14 
சேவை 
செம்பொருளே, சேவை செய்வதன்‌ 
மூலம்‌ உயிர்களோடு நான்‌ நல்லிணக்கம்‌ 
வைத்து, அவ்விணக்கம்‌ நிலைத்திருக்கச்‌ 

செய்வேனாக. 


சித்தசுத்தி உண்டுபண்ணுவது சேவை. 

அஹங்காரத்தை அகற்றுவது சேவை. ஜீவ 
போதத்தை ஒடுக்குவது சேவை. எவ்வுயிரை 
யும்‌ தன்னுயிராய்ப்‌ பார்க்கும்படி செய்வது 
சேவை. பரபோதத்தை வளர்ப்பது சேவை. 
பணிவிடை பண்ணுபவன்‌ வள்ளல்‌ ஆகிறான்‌. 
அவனுடைய வாழ்வைப்‌ பெருவாழ்வாக அது 
மாற்றுகிறது. 

அன்பர்பணி செய்யஎனை 

ஆளாக்கி விட்டுவிட்டால்‌ 
இன்பநிலை தானேவந்து 


எய்தும்‌ பராபரமே. 
_ தாயுமானவர்‌ 


6666666266 626666666626662654666656665666 56566௦ 6666௪5562922666662606425662526666966265568924. 
9999927992997599599992279954429992999 2292229922 289909269992620942624649269949699925259999 56. 


s 
96 05009000900600000006060900 0000050800000 00 SSO 0000S 5000000058 0P° 


57 


ப்‌ 


600 06060666066066606000 பக்ககவக பபப பபப பபப பப்ப ப ப ப்ப. 


௧6௪௪௪௪௦௪௪6௦௪௦௪௫௨௫௦௦௦௦௨66௫௦686௦2௦௦௨௫௨6௦42522222226௦62222௨265௦622854. 


பிப்ரவரி 27 மாசி 15 
தூய்மை 
சுத்த ஜலத்தை சுத்த ஜலத்தில்‌ சேர்ப்‌ 
பது போன்று என்னை நீ உன்னில்‌ கலப்ப 
தற்கேற்ற தூய்மையை எனக்கு நல்கு 
வாயாக. 


மனம்‌ தூயதாகுமளவு அது தெளிவடை 
கிறது. பொருளை உள்ளபடி காணும்‌ வல்‌ 
லமை அதற்கு வருகிறது. எதையும்‌ சாதிக்க 
வல்ல ஆற்றலும்‌ தூய்மையிலிருந்து வரு 
கிறது. மலரிலிருந்து மணம்‌ 


DOLLTTTTITILTLILTITITITITITTTTLIITTTLLLETLLITLLITTTTITTTLLS 


வு 
5 
6, 
2 
& 


[2] 
ct 
3 
அ 
) 5 
$ 
E: 
8 
5] 
& 
86. 
& 
ட்‌ 
3 
a 
iS 
டூ 
6 
8:3) 
& 


மையும்‌ பொலிகின்றன. தெய்விகம்‌ என்பது 
தூய்மையிலுள்ளது. 


தூய அறிவான ௬கருப சோதிதன்பால்‌ 
தீயில்‌ இரும்பென்னத்‌ திகழுநாள்‌ எந்நாளோ ? 


_ தாயுமானவர்‌ 


05606660000500000605005000005 000008 


2௨௪௪௪௪௦௪௪௪ ௪௪6௧6௪ ௪9௦௨௧59௪2௪ 6950088800020 as 


58 


19௪68௦2265 ௦2666222266220602266262226௨௪௦666௦66௪௦6௦௨ 0 00000000090, 


பிப்ரவரி 28 மாசி 16 
சாந்தம்‌ 

உள்ளக்‌ கொதிப்படங்கி, நான்‌ சாந்‌ 

தத்தை சதா சார்ந்திருக்க அண்ணலே, நீ 

அருள்‌ புரிவாயாக. 1 


விலங்குத்‌ தன்மை தாண்டவமாடிக்கொண் 
டிருக்கும்‌ போது மனிதன்‌ அமைதிக்கு ௮௬ 
கன்‌ ஆகமாட்டான்‌. விலங்குத்‌ தன்மையில்‌ 
வெறுப்பு ஏற்படுவது அமைதிக்கு முதற்படி 
யாகும்‌. மேன்மையை நாடுமளவு சாந்தம்‌ 
தானே வந்தமைகிறது. அத்தகைய நாட்டத்‌ 
தைத்‌ திரும்பத்‌ திரும்பப்‌ புதுப்பித்தல்‌ 
வேண்டும்‌. சாந்தத்தை மனதால்‌ கிரகித்தால்‌ 
பிறகு சாந்தத்தை வாழ்வில்‌ நிலைத்திருக்கும்‌ 
படி அமைக்கலாம்‌. 


துரியநிறை சாந்த தேவதையரம்‌ உனக்கே 
தொழும்பன்‌ அன்பு அபிஷேகதீர்‌. 


65522 66666௪ ௪62 564642626666666669662 266665 666464 622665 66262 26666 6666666 6666660 00000 66 0 6 68, 


5 
6580856085850 8089900008500 6505000000089 006806 698000000066 0 608 6 0000 0 OB BO OOO 9000 00 0 8 


_ தாயுமானவர்‌ 


59 


்‌ பிப்ரவரி 29 - மாசி 17 
்‌ நைந்துருகல்‌ 

அத்தா, உன்னை நான்‌ அடைதல்‌ 
ன்‌ பொருட்டு நைந்துருக வல்லவன்‌ ஆவேனா 
னல்‌ பின்பு உன்னை நான்‌ அடைந்தவன்‌ 
: ஆய்விடுவேன்‌. 


்‌ மனிதன்‌ எதன்பொருட்டு முயலுகிறானே 
்‌ அதை அடைகிறான்‌. நாம்‌ உலகப்‌ பொருள்‌ 
்‌ களுக்காகக்‌ குடம்‌ குடமாகக்‌ கண்ணீர்‌ சிந்து 
ழ்‌ வதுண்டு. அது கடவுளுக்காகவென்று மாற 
ழ்‌ வேண்டும்‌. காட்டம்‌ பெரியதாகுமளவு அடை 
யப்படும்‌ பொருளும்‌ பெரியதாகும்‌. மனிதன்‌ 
என்னவாகப்‌ போகிறான்‌ என்பதற்கு முன்‌ 
, அறிகுறி அவனது முயற்சி. கடவுளைக்‌ 
குறித்து நைந்துருகுபவன்‌ கடவுளை அடைய 
ஏற்பாடு செய்து விட்டான்‌. 


உருகி நினைவார்தம்‌ முள்ளாய்‌ போற்றி 
ஊனந்‌ தவிர்க்கும்‌ பிரானே போற்றி 


| 
ட 
பி 


8,26௪ ௪௪௧௧ 6௪௪5 0000058695005 0060800 69666266௪6 669 0960808806000 60 0 000 0 90 000 000 6 00 0 0 00 0 8 


] 
7222௪ ௪௨௧௦௪௨௦௦௧௦௦௦௦௦2 5௦௦ 6௦௦5௦9௨462 69662296225296626662662656559856: 


60 


59௦௪௦ ௦௪2௦௦௦5௦௦௦95௦௦2266662666262626622899. 


ட 62666௨ 66666620 66666 66666௦6266660௦666656666666266666666 6000806000666 6600006 66 0 6 00 0 


மார்ச்சு 1 மாசி 18 
தருணம்‌ 

தேவே, உன்‌ சந்நிதி சேர்வதற்குத்‌ தகாத 

வேளை யென்பதொன்றில்லை. காலமெல்லாம்‌ 

அதற்குற்ற தருணமாயிருக்க, நான்‌ வீணே 
காத்திருப்பது எதற்காக? 


பரமபதத்தின்‌ வாயில்‌ யாண்டும்‌ திறந்து வைக்கப்‌ 
பட்டுள்ளது. உள்ளே செல்லலாகாதென்று தடுப்பார்‌ 
யாருமில்லை. நமது துர்புதீதி ஆங்குப்‌ பிரவேசிக்கமாட்‌ 
டேனென்கிறது. விஷயத்தில்‌ பற்றுவைத்திருக்குமளவு 
அது துர்புத்தியாகவே இருக்கும்‌. துர்புத்தியுடையார்‌ 
யாரும்‌ பரமபதத்துக்குத்‌ தகுதியுடையவர்‌ ஆகார்‌. 
புனிதம்‌ பொலியும்‌ பெருவாழ்வே பரமபதம்‌ எனப்படு 
கிறது. அதை ஈண்டு, இப்பொழுதே பெறலாம்‌. 


காகம்‌ உறவு கலந்துண்ணக்‌ கண்டீர்‌! 
அகண்டா காரசிவ, போகமெனும்‌ பேரின்ப 
வெள்ளம்‌ பொங்கித்‌ ததும்பிப்‌ பூரணமாய்‌, 
ஏக வுருவாய்க்‌ கிடக்குதையோ! இன்புற்றிட 
நாம்‌ இனியெடுத்த, தேகம்விழுமுன்‌ 
புசிப்பதற்குச்‌ சேர வாரும்‌ சகத்தீரே! 

_— தாயுமானவர்‌ 


152௪66௪௪௦2 ௪6௪2 ௨2௪ ௪௪265696262 266666 6666662 666262 66696262666666662 60 000000 606 00 0 00 0 0000 0 6 


'668669666262696666660966866286666626262662666266646626662646254960' 


61 


9999999999 99999999%99999966666௦662290060066606226666006. 
ட ப்‌ 


,2௦௪௦௦௦699௦62626996966625692252689262298296626996866696699495658829. 


56 
| 
௯ 
| 
ம்‌ 


மார்ச்சு 2 
நல்லாரிணக்கம்‌ 
தீயைச்‌ சார்ந்த இரும்பு தீ மயமாகிறது. 
நல்லாரைச்‌ சார்ந்திருப்பவர்க்கு கலமெலாம்‌ 
தானே வந்தமைகிறது. நலமுடையானே, 
எனக்கு நல்லாரிணக்கம்‌ நல்குவாயாக. 


ஒரு நூலின்‌ இழைகளைச்‌ சிறுவன்‌ ஒரு 
வன்‌ துண்டு துண்டாக அறுத்துவிடுகிறான்‌. 
அவைகளை முறுக்கி வடமாக்கினால்‌ அதன்‌ 
வடிவு யானையைக்‌ கட்ட வல்லதாகிறது. 
முறுக்கிய கயிறு போன்றது ஈல்லாரிணக்கம்‌. 
ஒற்றுமையும்‌, உறுதியும்‌ அதினின்று வருகின்‌ 
றன. நெறி பிறழாது நல்லாரிணக்கம்‌ ஈம்‌ 
மைக்‌ காக்கின்றது. 


குற்றங்‌ குறையக்‌ குணமேலிட அருளை 
உற்றவரே ஆவிக்கு உறவாம்‌ பராபரமே, 
_ தாயுமானவர்‌ $ 


909: Sh க்‌ அல்கி ளக க்கக்‌ 


/,,2922௦௦6௦ 6222290282 29222692222222666662௦52202226626222696 2696. 
௭ அடு 


,5965226222226௦6 6026256622 22622 0066600000555 0000900000600 909, 
ட்‌ 


மார்ச்சு 3 மாசி 20 
விலை 

பொருளுக்கேற்ற விலை கொடுத்தாக 
வேண்டும்‌. இறைவா, உன்னை நான்‌.அடை 
தற்கு என்னை நான்‌ என்று ஈடு கொடுக்க 
இசைவேனே! 

ஒருபடி மேலேறக்‌ கீழே இருப்பதை விட்‌ 
டாக வேண்டும்‌. மேலானதைப்‌ பெறக்‌ 
கீழானதைத்‌ தள்ளவேண்டும்‌. சிறுமையை 
அகற்றியவர்க்குப்‌ பெருமை கிட்டுகிறது. 
அக்ஞானத்தை: விட்டவர்க்கு ஞானம்‌ உதய 
மாகிறது. சுயநலத்தைப்‌ போக்கினவனுக்கு 
எல்லாம்‌ சொந்தம்‌. தான்‌, தனது என்பதை 
விலையாகச்‌ செலுத்தினால்‌ தெய்விகம்‌ என்‌ 
னும்‌ ஒப்பற்றதைப்‌ பெறலாம்‌. 
தந்தது உன்தன்னைக்‌ கொண்டது என்தன்னைச்‌ 

சங்கரா ! ஆர்கொலோ சதுரர்‌ ? 
அந்தமொன்றில்லா ஆனந்தம்‌ பெற்றேன்‌ 
யாது நீ பெற்றதொன்று என்பால்‌! 
_ மாணிக்கவாசகர்‌ 


09090008900900650000000S 990090000509 00 0000000009 0000000000600 0000000000 00 00 90 000 0 0 0 00 V0 00 0 


டி$886666686266666066666666666666666666206666669666666666666606666666 6656665666 66௨656௦6௦866, 
ட்‌ 


மார்ச்சு & மாசி 21 
மதிப்பிடுதல்‌ 
'உயர்ந்ததாகக்‌ கருதும்‌ ஒன்றை உலகம்‌ 
நாடுகிறது. என்‌ உயிருக்குயிராகிய பெருந்‌ 
தகையே, எல்லாவற்றிலும்‌ பெரியதாக 
உன்னை நான்‌ மதிப்பீடும்‌ பான்மையை 
எனக்கு நீ நல்குவாயாக. 


மனதில்‌ எண்ணிப்பார்த்து மனிதன்‌ கொடுக்கும்‌ 
மதிப்புக்கும்‌, வேகத்துக்கும்‌ ஏற்றவாறே வெளியுலகில்‌ 
நிகமும்‌ வேலைகள்‌ விரைவு பெறுகின்றன. இன்ப 
துன்பங்களை உண்டுபண்ணும்‌ நிகழ்ச்சிகளும்‌ பொருள்‌ 
களும்‌ வெளியுலகில்‌ இல்லை. மனது உண்டுபண்ணு 
கிற இன்பதுன்பம்‌ வெளியுலகில்‌ இருப்பவை போன்று 
தென்படுகின்றன. மனது கொடுக்கிற மதிப்புக்கு 
மேல்‌ புறவுலகுக்கு மதிப்பில்லை. 


வாக்கால்‌ மனத்தால்‌ 
மதிப்பரியாய்‌ 1 நின்ன்ருளை 

நோக்காமல்‌ நோக்கி. நிற்கும்‌ 
நுண்ணறிவு காண்பேஜே? 


_— தாயுமானவர்‌ 


$995869999669666666666666096662694264962686696669666064696666462244 0 6 06 6 0 60 6 6 0006 00 8 0 06 6 0 9, 
0556505000505 0050000000 0000000000000 0000000000000 006000000000 000000600000 00600 00000050 00 0 6 


64 


LALA TAA 
மார்ச்சு த . 
மனதை ஒழுங்கு படுத்துதல்‌ 


உலகையெல்லாம்‌ ஒழுங்குபடுத்த மூய 
லும்‌ நான்‌, என்னையே ஒழுங்குப்படுத்த 
யாண்டும்‌ ஊக்கம்‌ கொள்வேனாக. 


[=] 
= 
% 
154] 
N 


680000 00000000000009, 


தன்பாலுள்ள குற்றங்ககாயும்‌ குறைகளை 
யும்‌ மை றத்துவைக்கும்‌ பான்மை மனிதனிடத்‌ 
துண்டு. அக்கேடுகளை யாராவது வெளிப்‌ 
படுத்தினால்‌ அதை அவன்‌ சிறிதும்‌ சகிப்ப 
தில்லை. அத்தகையவனால்‌ ஆசைகளை வெல்ல 
முடியாது. மெய்வழிச்‌ செல்லும்‌ சீர்மையும்‌ 
அவனிடத்தில்லை. தனது சிறுமைகளை த்‌ தயங்‌ 
காது பிறர்‌ ஆராய்ச்சிக்கு உட்படுத்துபவனே 
அவைகளைக்‌ களைய வல்லவனுகிறான்‌. 


வஞ்சனையும்‌ பொய்யும்‌ உன்னே 
வைத்துஅழுக்கா றாயுன னும்‌ 
நெஞ்சனுக்கும்‌ உண்டே 
நெறிதான்‌ பராபரமே. 
-- தசவுமாணகள்‌ 
SS கக ககக கககலலக கக ககக கக வட 


60-5 65 


00990900900 6664௦6066695. 6649௦92206 70609602062067206026909666666. 0505000000000000000000900 


0000509000060050000098 0005060050000 00 0060006 9000006000900 0 000400000000 


666626266660660%5666 65, 


40009068600 6000608 0600600659666 06 0006000060908 08 9606 96 SS 05060 00 08 60006, 


௬௪௦௪௪6௨66௦௦௦௦௦6996944969924299962696896666262692629669264696224 86௨. 


மார்ச்சு 6 மாசி 23 
தோல்வி 

இமயமலையில்‌ பதரிகாச்ரமம்‌ போகின்ற 
வர்கள்‌ மேட்டில்‌ ஏறுவதுபோன்று பள்ளத்‌ 
திலும்‌ இறங்கியாகவேண்டும்‌. அருட்தேவே, 
3 உன்னை நாடிவரும்‌ எனக்குத்‌ தோல்விகள்‌ 
பல உண்டாவது இயல்பு. 


தோல்வியைக்‌ குறித்து மனமே, நீ துயரடையாதே. 
தோல்வியினின்று நீ கற்றுக்கொள்ளவேண்டிய தனிப்‌ 
ஈடம்‌ ஒன்றுண்டு. தோல்வியினின்று நீ பெறுகிற 
ஈன த்தையும்‌ ஈல்லறிவையும்‌ வேறு யாருமே உனக்கு 
ழங்கமுடியாது. தோல்வியை துருவீயாராய்ந்‌ தால்‌, 
ன்னுடைய வீழ்ச்சியை நீ விசாரித்துப்‌ பார்த்தால்‌, 
மய்யறிவு என்னும்‌ பொக்கிஷத்தை அதனுள்‌ நீ 
இப்பொழுது தோல்வீயாகத்‌ தென்படு 
து காளை வரும்‌ வெற்றிக்கு வித்தாகும்‌. 


ஒழ 806 


88 
8 
S 
8 


பருமைக்கும்‌ ஏனைச்‌ சிறுமைக்கும்‌ தத்தம்‌ 
ருமமே கட்டளைக்‌ கல்‌. 


ஓ 


-- திருக்குறள்‌ 


ரவ வ யர டவ வளை த தத க்கள்‌ அதன்‌ 


'22222௪22௦2௪௦௦2௦௦௪௦௦2௦9௦ 2௨5697௦2௦2 2௦௪௦௪2௦92262622௦220662 ௪999699547 


66 


மார்ச்சு 7 மாசி 24 
பக்தி 
பெம்மானே, என்னை உன்னோடு பிணைத்து 
வைப்பது பக்தி. பக்தியைப்‌ பெறுவதும்‌ 
உன்னைப்‌ பெறுவதும்‌ ஒன்றே, பக்தியை 
நீ எனக்கு உவந்தளிப்பாயாக. 


தனக்கென்று எதையும்‌ கேட்கும்‌ தன்மை 
பக்தனுக்கில்லை. தன்னிடத்திருப்பதை யெல்‌ 
லாம்‌ அவன்‌ வழங்குகிறான்‌; உயிர்களுக்கு 
அன்பை வழங்குகிறான்‌; தெய்வத்துக்குத்‌ 
தன்னையே வழங்குகிறான்‌. அனைத்தையும்‌ 
அவன்‌ கடவுளுக்கு எடுத்துக்கொடுத்துக்‌ 
கடவுளையே அவன்‌ கடன்காரனாக்கிவீடு 
கிறான்‌. 


பக்தி வலையில்‌ படுவோன்‌ காண்க. 
_— மாணிக்கவாசகர்‌ 


90000060000600000060060006000000008600000600006600060000000 00000) 


67 


$9 698000065000000800550900006000000058000000000550 5005600008000 v9, 


EOTTTTIITTITTITIIITTITITTITTITTITTIT LTT TLLTLILTLLLLLLLLLLLLLLL ப பபப பபபபபபபபபபபப 


72௦0222௪9969620449000986969242696982469986628966609109660566622௧௧௨. 
1! 


மார்ச்சு 8 மாசி 25 
துவிஜன்‌ 

தேவே, உன்னை நான்‌ அடைய விரும்பும்‌ 
பொழுதே. புதியதொரு பிறப்பெடுத்தவன்‌ 
ஆகிறேன்‌. இரு பிறப்பாளன்‌ என்று என்னை 
அப்பொழுது இயம்புவது பொருந்தும்‌. 


௨௨௨௦௧௧௨௨௨௨௨௨௪௨௨௨௨௭ 


ஓரிடத்தில்‌ புதிய மாளிகை கட்ட விரும்பினால்‌ அங்‌ 
கிருக்கும்‌ பழைய குடிசையை அழித்தாகவேண்டும்‌. : 
3 மனத்தினுள்ளேயுள்ள கோணலை நிமிர்த்து தலால்‌ ? 
சிற்றியல்பை ஒழித்தால்‌ : 
பேரியல்பு பிறக்கிறது. முன்கோபமும்‌, பதைபதைப்‌ $ 
பும்‌, பொறாமையும்‌, தற்பெருமையும்‌, கசடும்‌ நிறைந்த 
பழைய மனிதன்‌ போனால்‌ அவனுக்குப்‌ பதிலாக 
அமைதியும்‌ பொறையும்‌, பணிவும்‌, தூய்மையும்‌ 
கிறைந்த புதிய மனிதனாக அவன்‌ தோன்றுவான்‌. இரு 
பிறப்பு என்பது இதுவே. 


64666662%666646662666666666600066666664669666,. 
600000: 


64 
[5] 
்‌] 
x 
8 
[5] 
8 
[0 
79. 
B 
[5] 
[2] 
5] 
ப்‌ 


66௫66 6066660௦62966. 


தன்னை அறிந்தால்‌ தலைவன்‌ மேல்‌ பற்றலது 
பின்னையொரு பற்றும்‌்உண்டோ பேசாய்‌ 


பராபரமே. 


| 
ஆ 
3 
ட்‌ 
3 
& 


20090950500050295008999900595500000008 009009000008 00808000°"" 


68 


மார்ச்சு 9 மாசி 26 
ஆயத்தம்‌ 
ஓய்வில்லாது ஓடும்‌ காலம்‌ நாள்தோறும்‌ 
தன்னைப்‌ புதுப்பித்துக்‌ கொள்கிறது. நலத்‌ 
தின்‌ பொருட்டு என்னை நான்‌ அங்ஙனம்‌ 
ஆயத்தப்படுத்துவேனாக. 


தொடர்ந்து செய்யும்‌ ஆயத்தந்தான்‌ பிறகு 
காரிய சித்தியாக வடிவெடுக்கிறது. புஷ்பம்‌ 
ஒன்று நிஷ்காரணமாய்‌ வந்து விடவில்லை. 


LL 


4656600666600865690005600006000000050560000006000000, 


& 
x 
m= 
8 
& 
| 
> 
E 
&: 
& 
2. 
ஜ்‌ 
க 
S 
3 
[5] 
2 
ட] 
| 
& 
2 
> 


Tn} 

வீருப்பத்தால்‌ நிறைவேற்றி வீடமுடியாது. 
முறையாக அதற்கு முயலவேண்டும்‌. நன்கு 
முடிக்கப்பெற்ற ஒவ்வொரு சிறுசெயலும்‌ 
பெரிய செயலுக்கு மனிதனை ஆயத்தப்‌ 
படுத்துகிறது. 


ஓ 
8 
ஓ 
& 
ஞ்‌ 
ல] 
௫ 
ஓ 
9 
| 
(4 
9: 
& 
& 
டு 
6 
& 
8 
ர்‌) 
ஓ 
8 
6 
5 


வெள்ளத்‌ தனைய மலர்‌ நீட்டம்‌ மாந்தர்தம்‌ 
உள்ளத்‌ தனையது உயர்வு. 

-- திருக்குறள்‌ 
£6606086000050060506550066560000650000000 0000000000000 00000 000000 66" 


69. 


TTT TTD 


ட்‌ 


,௪௦௪௪௪௦௦௦௧௪௪௪௪௦௫௦௪௦62௪26952௦2226622222228222266962௦5826266௦06289%,. 


மார்ச்சு 10 மாசி 27 
்‌ கண்ணீர்‌ 
களிமண்ணைத்‌ தண்ணீர்‌ பக்குவப்படுத்து 
கிறது. என்‌ உள்ளத்தைக்‌ கண்ணீர்‌ பக்கு 
வப்படுத்துவதரகுக. 


666660006006 60006666000099, 


மண்ணில்‌ விளைவை உண்டுபண்ண மழை 
பெய்கிறது. துன்பக்கண்ணீர்‌ உள்ளத்தைத்‌ 3 
திருத்திச்‌ செப்பனிடுகிறது. கார்மேகம்‌ சூழ்‌ 
வது பூமியைக்‌ குளிரச்‌ செய்வதற்காக. 
நனைந்து குளிர்ந்த பூமியினின்று விதை முளைக்‌ 
கிறது. துயரம்‌ என்னும்‌ மேகத்திலும்‌ மழை 
யிலும்‌ மூடப்பெற்ற உள்ளம்‌ ஞான விளை ; 
வுக்கு ஏற்றதாகிறது. விசாரம்‌ உள்ளத்தை : ப 


8 
ட 
ஸ்‌ 
ற] 
௦ 
்‌்‌ 
ட்‌ 
ம்‌ 
6 
& 
9 
௫ 
5 
' 
& 
2 
x 
& 
டு 


கிறது.. பின்பு ஞானோதயம்‌ உண்டாகிறது. 


துன்பக்கண்ணீரில்‌ துளைந்தேற்ருன்‌ ஆனந்த 
இன்பக்கண்ணீர்‌ வருவது எந்நாள்‌ பராபரமே. 
_— தாயுமானவர்‌ H 


20000605060600600006660000660006060066060666060060606000 666606600000 
DLLLLEL LL DDD bured க்க்க்க்க்க்க்ஸ்க்ஷ்க்க 


595890n568090900595502000900905009004200000500 00000000000 0000N. 


அச ககக சகட டக கடவ ககக கட சசககக வடக 
மார்ச்சு 11 மாசி 28 
கள்ளாமை 
யாண்டும்‌ எனக்குரிய பொருள்‌ அண்‌ 
ணல்‌, நீ ஒருவனே. வேறுபொருளை நாடுவது 
களவு. உன்னையே நாடுவது கள்ளாமை. 


நல்ல அரசாங்கம்‌ களவுக்கு இடம்‌ தருகிறதில்லை. 
இயற்கையின்‌ ஆட்சி களவுக்கேற்ற தண்டனையை 
ஓயாது விதிக்கிறது. உழைக்காது உண்பவன்‌ 
கள்ளன்‌. அவனுக்கு ஜீரணமின்மை என்ற தண்டனை 
வருகிறது. மிகைபட உண்பவன்‌ கள்ளன்‌. அஜீரணம்‌ 
என்னும்‌ தண்டனை அவனுக்கு வருகிறது. பயன்‌ 
படாது பொருளைச்‌ சேகரித்து அடைத்து வைத்திருப்‌ 
பவர்‌, மனம்‌ குறுகுதல்‌ என்னும்‌ ஈஷ்டத்துக்கு ஆளா 
கின்றனர்‌. 


கள்வார்க்குத்‌ தள்ளும்‌ உயிர்நிலை கள்ளார்க்குத்‌ 
தள்ளாது புத்தேள்‌ உலகு. 


2௪62௪26926 2௦06 666666௪62666%6 664666 262666 66966666666666266666666266642௦9௦ 66666௦6564 06 6 6 09, 
பப்ப அட கலனை கதை ணை அளை அலை ப 


ட 


8௪26222266 22660620௨௨௯:௨992௦2௦66082௦06262800242௦620௦௦2௦௦௮2௨6௦௦9௦௨. 


71 


,,2௪௪௧௪௪௪௪௨222௦௪௧2௦௦௧௦௪௦262552222222522622622௦௨௨௦6௦௦௦௦௦௦௨6௦6%8 6௨, 


மார்ச்சு 12 மாசி 29 
தொல்‌ வினை 
தொலையாத தொல்வினையைத்‌ தொலைத்‌ 
தற்குத்‌ தொல்லோய்‌, உன்னைத்‌ தொழுதல்‌ 
ஒன்றே உற்ற உபாயம்‌. 


வித்தினின்று செடி முளைக்கிறது. செடிக்‌ 
குக்‌ காரணம்‌ வித்து. பிறகு செடி வளர்ந்து 
காய்த்து விதையை உண்டுபண்ணுகிறது. 
இப்பொழுது வித்துக்குக்காரணம்‌ செடி. இங்‌ 
ஙனம்‌ ஓய்வில்லாது வினைப்பயன்‌ போய்க்‌ 
கொண்டிருக்கிறது. விதையை வறுத்து விட்‌ 
டால்‌ அது முளைக்காது. மனிதன்‌ தெய்வ 
உணர்ச்சியில்‌ ஊறிவிட்டால்‌ வினை அற்றுப்‌ 
போய்‌ விடுகிறது. . 


பண்டை வினைகள்‌ அறுப்பாய்‌ போற்றி 
பாரோர்‌ விண்ணேத்தப்‌ படுவாய்‌ போற்றி. 


$66866666666660566626286666460666624666664629494 2826606206 0060006060060 0 060609000000 0 56 


| 
6 
& 


88656600065 606600050000055000 0000000666556 6060000000000 0 0000 50685800686 600906000 00 00 9 0 


தா எக்க க 


72 


ட்‌ 


மார்ச்சு 18 றாசி 30 
ஹிருதய குகை 


குகனே, எனையாள்‌ நாயகனே, உனக்கு 
என்றே அமைந்துள்ளது என்னுடைய 
ஹிருதயம்‌ என்னும்‌ குகை. நீ அதை விட்டு 
அகலாது அமர்ந்திருப்பாயாக. 


புயல்காற்று எவ்வளவு வேகமாய்‌ அடித்தாலும்‌ மலை 
உச்சியிலுள்ள குகையில்‌ அது நுழையாது. ஆங்கு 
அமைதி நிலவுகிறது. அதனுள்‌ ஏற்றிவைக்கப்பட்டி 
ருக்கும்‌ விளக்கு அசையாது எரிகிறது. புற உலகில்‌ 
போராட்டம்‌ வேண்டியவாறு நிகழுக. தாக்குதலும்‌ 
தூற்றுதலும்‌ அதன்‌ போக்காகும்‌. ஆனால்‌ மனத்தி 
னுள்ளே அமைதியும்‌ இனிமையும்‌ ஓங்குக. வெளியே 
உள்ள கொந்தளிப்பு உள்ளே உறையும்‌ சாந்தத்தைக்‌ 
கலைக்கலாகாது. 


படிப்பற்றுக்‌ கேள்வியற்றுப்‌ 
பற்றற்றுச்‌ சிந்தைத்‌ 
துடிப்பற்றார்க்‌ கன்றோ 
சுகங்காண்‌ பராபரமே. 
- தாயுமானவர்‌ 


௫6௪௨௧௨௨௪௫௨௨௨௨௨௦௨௨௦௦௫௫ 22௨௨22 ௨௪௨2௨௦௨௨௨௨௦2௨௨௨௨௨௦௨2௨2௦௨௨௨௦௨௨௨௦௦௨௨௨௨௦க௨. 
. ட 


9189722220497267922442222441927910411094124419252798444925664644 6642414644844442944666, 


௦௧௪௨௦௫௪௪௪௦ ௨௧௧௧௧௧௦௦௧௨ ௧௧௧௦௦,௦666௨௦௦௧௧௨௧௨௦௦௪௨௦%௦௨௦௦௦௧௧௧௧ ௨௨3. 


73 


வ க க க க க க அ ன ன னை 
மார்ச்சு 14 பங்குனி 1 
வேகம்‌ 

தேங்கிய தெளிநீரில்‌ அடிப்பரப்பு உள்ள 
படி தென்படுகிறது. வேகம்‌ தாழ்ந்து 
ஓய்ந்த மனதில்‌ ஒண்பொருளே, நீ நன்கு 
ஒளிர்கின்றாய்‌. 


சூருவளியொன்று செடிகொடிககா நிலைகுலையச்‌ 
செய்துவிடுகிறது. கொந்தளிப்பில்‌ அவைகள்‌ காயம்‌ 
பட்டவை போன்று ஆகிவிடுகின்றன. பின்பு அமைதி 
நிலவும்போது அவை யாவும்‌ சிகிச்சை பெறும்‌ சாந்தத்‌ 
தில்‌ அமைந்திருக்கின்றன. மண்‌, தூசி முதலியவை 
களுக்கும்‌ ஆறுதலடையும்‌ அமைதியுண்டாகிறது. 
அங்ஙனம்‌ மனக்கொந்தளிப்பு அடங்கியபின்‌ தன்‌ 
பேரியல்பில்‌ நிலைத்திருக்கும்‌ பாங்கு அதற்கு வரு 
கிறது. பொருள்களின்‌ தாரதம்மியம்‌ மனதுக்கு அப்‌ 
பொழுது விளங்குகிறது. நல்லறிவை வளர்ப்பதற்கு 
அதுவே தருணம்‌. 


வேகங்‌ கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. 


௮ மாணிக்கவாசகர்‌ 


பக வப பப்ப பபப பபப ப ப்பா! பபப பபப 
ர ப ப பபப பபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபப டட பபப கக ட 


0] 
'ச22௨௨22௨௪௨௪௨௨௪2௨௦௦௫22௪2222௪22222௦6592௦265282௪2622568௧௪65௨5௦௨2௦௦௨௧௪7 


74 


மார்ச்‌ 15 - பங்குனி 2 
“குடியிருத்தல்‌ 
நல்ல மனம்‌ என்னும்‌ வீட்டை நான்‌ கட்டி 
வைத்திருக்கிறேன்‌. நாதா, நீ நீங்காது 
அதனுள்‌ குடியிருப்பாயாக. 


௬௧௧௧௧. 


8885885008600 9686868006006 6868956068666 6 0080068568 


ஒவ்வாத இருவர்‌ ஒரே வீட்டில்‌ குடி 
யிருக்க முடியாது. மனம்‌ என்னும்‌ மனையில்‌ 
யாண்டும்‌ நலமே குடியிருப்பதாகுக. நல்ல 
எண்ணம்‌, நல்லபேச்சு, நல்ல செயல்‌-இவை 
களே அல்லும்‌ பகலும்‌ அதில்‌ வாசம்‌ செய்‌ 
வனவாகுக. அத்தகைய இல்லத்தில்‌ இன்‌ 
பம்‌ நிறைந்திருக்கும்‌.கேடு என்னும்‌ கீழோன்‌ 
அவ்வீட்டினுள்‌ நுழையான்‌. கேடுடைய 
சிந்தையும்‌ சொல்லும்‌ செயலும்‌ இல்லாத 
விடத்துத்‌ துன்பம்‌ இல்லை. பேரின்பமே 
ஆங்குப்‌ பொலியும்‌. 


நெஞ்சம்‌ உமக்கே இடமாக வைத்தேன்‌ 
நினையாது ஒருபோதும்‌ இருந்தறியேன்‌. 


%66569590000006606606006006008000600000805000 050609000005 08000 


75 


69 60000550900000 
௭ 


மார்ச்சு 16 பங்குனி 3 


os 


அது ஆதியந்தமில்லாத ஆட்சி. அப்பேரா 
திக்கத்தில்‌ யான்‌ குடிமைகொள்வேனாக. 


வேண்டாம்‌. இன்று நாம்‌ செய்யவேண்டிய 
தைச்‌ செவ்வனே செய்ய வேண்டும்‌. நம்பால்‌ 

3 உள்ள குற்றத்தை அப்போதைக்கப்போது 
.3 களைந்து குணத்தைப்‌ பெருக்குவது ஈம்‌ 


ட] 
ப்‌ 
3 
6 


நலமோ ஒருநாளும்‌ நிகழ்வதில்லை. தர்ம 
சக்கரத்தின்‌ இயக்கம்‌ அத்தகையது. 


அறவாழி அந்தணன்‌ தாள்சேர்ந்தார்க்கு 


பிறவாழி நீந்தல்‌ அரிது. 


அறவாழி-தர்ம. சக்கரம்‌ 
அறவாழி யாண்டும்‌ ஆட்சி புரிகிறது. 


நாளை நமக்கென்னவரும்‌ என்ற கவலை 


நலத்தினின்று தீதோ, தீதினின்று 


அல்லால்‌ 


i 
ர 


9௦99௦ 549௫2559222559௦955555696௨௨௦௦௦௦௨66௦௨௦5 ௦௨6௨2262௦9 0000000000099 OS 009009090 


5500509600950005506005968060060050066000650060000900866650000007 


76 


மார்ச்சு 17 பங்குனி 4 
வருந்துதல்‌ 
நிலையற்ற உலகப்‌ பொருள்கள்‌ வேண்டு 
மென்று வருந்துகிற நான்‌, நிலையாய நின்‌ 
மலனை அடையப்பெற வேண்டுமென்று 
வருந்துநாள்‌ எந்நாளோ? 


நீ உள்ளம்‌ துடித்துக்‌ “கண்ணீர்‌ சிந்தும்‌ 
பொழுது உலகத்தின்‌ துன்பத்தை நினைத்‌ 
3 துப்பார்‌. துன்பம்‌ உன்னைத்‌ தாக்கும்‌ 
3 பொழுது அது எல்லோரையும்‌ தாக்குகிறது 
என்று நினை. யாரும்‌ அதினின்று தப்பிக்க 
முடியாது. இயற்கை படும்‌ துன்பத்தின்‌ ஒரு 
சிறு பகுதி உன்னை வந்து சார்கிறது. வருத்‌ 
தப்படுகின்றவனுக்கே பிறர்பால்‌ அனுதாபம்‌ 
உண்டாகிறது. 


எம்மானே! உன்‌அருள்‌ பெறுநாள்‌ 
என்றென்றே வருந்துவனே. 


_ மாணிக்கவாசகர்‌ 


இ ம வைக 


6006660060060026660665006606606660606050666608666060600060666006 600660666066 6006606660666009, 


ட்‌ 


9292626666 266666266666266526266426426600666666666562666992(00' 


77 


,,9௪௪௧௦௦692௦692060920087962246222469969998668899688688666866859%8, 
மார்ச்சு 18 பங்குனி 5 
ஆலயம்‌ 

என்னுடையதென்று அபிமானிக்கும்‌ 
இவ்வுடலை ஈசா, உனது ஆலயமெனக்கருதி 
நான்‌ அரும்பணி செய்துகிடப்பேனாக. 


குடியிருக்கும்‌ ஆளை முன்னிட்டு இடத்‌ 
துக்கு மதிப்பு வருகிறது. இராமன்‌ காட்டில்‌ 
; இருந்தபோது காடு அயோத்தியானது; வீட்‌ 
இருந்தபோது வீடு அயோத்தியானது. 
? நமது உடலில்‌ ஜீவபோதம்‌ தலையெடுக்கும்‌ 
போது அது வெறுப்புக்குரியது. பரபோதம்‌ 
தலையெடுக்கும்போது அதுபோற்றுதற்குரிய 
ஆலயமாகிறது. 


$66668666666666666666606666666666666466660 06, 


& 


உள்ளம்‌ பெருங்கோயில்‌ ஊனுடம்பு ஆலயம்‌ 
வள்ளல்‌ பிரானர்க்கு வாய்கோ புரவாசல்‌ 
தெள்ளத்‌ தெளிந்தார்க்குச்‌ சீவன்‌ சிவலிங்கம்‌ 
கள்ளப்‌ புலன்‌ ஐந்துங்‌ காளா மணிவிளக்கே. 
- திருமந்திரம்‌ 


'29090050950060800000000568809700000005000000009 6009900000805 6006 0°? 


78 


ப] TT 


,$$660466666666666066666666666266956646666 65 


1*86222268622026060626666268666266 626862௦822 226 826796 22946 22896 222 966294 66626 6666966295 5699, 


6௦09822௦08 226669922666652622662260006960206006620959026௦௦6690 957. 


,66086662866626860622622222066262020206205822022225622200220௦௦௨௭௦ 54. 
[4 


மார்ச்சு 19 பங்குனி 6 
ஜபம்‌ 

இறையே, உன்னிலும்‌ பெரியது உன்‌ 
நாமம்‌. அதை உச்சரித்தவர்களெல்லாம்‌ 
உன்னை அடையப்‌ பெற்றிருக்கின்றனர்‌. 
நானும்‌ அதை உச்சரிப்பேனாக. 

நாம்‌ காணாத ஒரு மனிதர்‌ வெளிநாட்டில்‌ 
இருக்கிறார்‌ என்றாலும்‌, அவர்‌ பெயரும்‌ விலா 
சமும்‌ தெரிந்தால்‌ கடிதம்‌ எழுதி அவரோடு 
தொடர்வு வைக்கலாம்‌. கடவுளை நாம்‌ காணா 
தவர்‌ .என்றாலும்‌ அவரது நாமத்தை உச்ச 
ரித்து நாம்‌ அவரோடு இணக்கம்‌ பண்ணிக்‌ 
கொள்ளலாம்‌. திரும்பத்‌ திரும்ப அவரது 
பெயரை மனதுக்குள்ளேயே சொல்லுவது 
ஜபம்‌. 
நலந்தரும்சொல்லை நான்‌ கண்டு கொண்டேன்‌ 

நாராயனு என்னும்‌ நாமம்‌ 
_ திருமங்கையாழ்வார்‌, 


சிவ சிவ என்னச்‌ சிவகதி தானே. 


99055090009 00000000000090000S 90000099000 OOO OOOO GOS OG GOGO OO GOGEGOGOGOOV POO SOG OOOO GOO 


- திருமந்திரம்‌ 


79 


பப பப ப பப்ப பபப பபப்பபபப்ப்பபபப்பப்பட 


600 0000006600660660666600600006004 008 


006005608500000060506080006000040560000800 060000660060000000500009, 


மார்ச்சு 20 பங்குனி 7 
ஞானக்கண்‌ 
கண்ணில்லாக்‌ கமுகு வெறும்‌ சிறகு 
கொண்டு பறக்கமுடியாது. ஞானக்கண்‌ 
ணில்லாத கருமம்‌ அத்தகையது. நல்ல 
றிவே, நீ எனக்கு ஞானக்கண்ணை நல்குவா 

யாக. 


உடலுக்கு ஒளி தருவது ஞானக்கண்‌. 
அது சுடர்விட்டு ஒளிரும்போது உடலெங்‌ 


௨0 
௨ 
த: 
5 
ஓல்‌ 
டு 
® 
ட்‌ 
ஆ 
8. 
ஓ 
2 

15 
னி 
டூ 8 
2. 3 


சூழ்ந்ததாகிவிடுகிறது. 


கண்மேலுங்‌ கண்ணொன்றுடையாய்‌ 
போற்றி 

கயிலைமலையானே போற்றி போற்றி. 
_ அப்பர்‌ 


690 009090000090000500950000000000060000609 0000000000000 00 0000000 


80 


: 
: 
: 
i 
3 
: 
3 
i 


ப்‌ ௨௧௧௮௦௮060006: 


மார்ச்‌ 21 பங்குனி 8 
மனபரிபாகம்‌ 

எந்தையே, எவ்வளவுக்கெவ்வளவு என்‌ 

சிந்தை பரிபாகமடைகிறதோ அவ்வளவுக்‌ 

கவ்வளவு நான்‌ உனக்குரியவன்‌ ஆகிறேன்‌. 
நீ எனக்குரியவன்‌ ஆகிருய்‌. 


மனபரிபாகத்துக்கு ஏற்றவாறு வாழ்வில்‌ 
மேன்மையும்‌ கீழ்மையும்‌ வந்தமைகின்றன. 
உள்ளத்தில்‌ உள்ள உணர்ச்சிக்கு ஒப்ப 
வெளியுலக வாழ்வு வடிவெடுக்கிறது. கூழ்‌ 
நிலை எத்தகையதானாலும்‌ நல்ல மனமுடை 
யார்‌ அதை அனுகூலமான தாக்குகின்றனர்‌. 
நரகத்தைச்சுவர்க்கமாக மாற்றுவதும்‌ மனது; 
சுவர்க்கத்தை நரகமாக மாற்றுவதும்‌ மனது. 
பண்பட்ட மனதும்‌ சீரிய வாழ்வும்‌ ஒன்றே. 


நெஞ்சகமே கோயில்நினை வே சுகந்தம்‌ 
அன்பே 
மஞ்சன நீர்பூசைகொள்ள வாரா பராபரமே. 


௧692௧ ௨929௦2642 2626296662 2254 22462648966229662628522662 6666662968 2252 666656 2264552926565 852. 


_ தாயுமானவர்‌ 


s 
%06060600009606000886006000600000000660068055 60006200000 R008 006 


௨-6 81 


பபப பபப ப பபப ப்பட்ட 
ம்‌ 


442222 2௪52262222522222௪62272522662242222662269696626622206892929269622696626626696229609929: 


மார்ச்சு 22 பங்குனி 9 
நாட்டம்‌ 

நின்மலா, நின்னை யன்றி நான்‌ 
வேறொன்றை நாடிடேன்‌. 


காடுபவனே, நீ எதை நாடுகின்றாய்‌ என்று அறிந்து 
பிறகு நாடு. எதை 8 பீன்பற்றுகிறயோ அது கானல்‌ 
நீர்போன்று பின்வாங்குகிறது என்பதையும்‌ உள்‌ 
எண்ணத்தை அது நிறைவேற்றாது என்பதையும்‌ 
அறிகிறாயா? இவ்வுலகம்‌ பேரின்பத்தை ஒருகாளும்‌ 
கொடாது. மாலையில்‌ மலர்ந்த மலர்போன்று இளமை 
யானது வாடுகிறது. சிதறடைந்த மேகம்போன்று 
வலிவு குன்றுகிறது. உடலழகு நமனுக்கு இரையா 
கிறது. உள்ளிருக்கும்‌ ஆத்மசொருபம்‌ ஒன்றே நிலை 
யானது. 


660066068500000600006600000, 


நடக்கினும்‌ ஓடனும்‌ நிற்கினும்‌ 
வேறோரு நாட்டமின்‌ றிக்‌ 
கிடக்கினுஞ்‌ ரெவ்விது இருக்கினும்‌ 
தல்லருட்‌ கேள்வியிலே 
தொடக்கும்‌என்‌ நெஞ்சம்‌ மனமற்ற 
பூரணத்‌ தொட்டிக்குளே 
முடக்குவன்‌ யான்பர மானந்த 
நித்திரை மூடிடுமே. ௮ தாயுமானவர்‌ 


பொ ப பப ப பப பபப பப பபப பபபப்பபபபபபபப பபப ப்ப பபப பபப்ப்ப்ப்ப। 


[3 
பப்ப பப்ப ட்ட (| பப பப்ப 


82 


ட்‌ 
ப்‌ 
௫ 
்‌ 
௪. 
்‌்‌ 
[ 
்‌ 
[ 
] 
e 
[3 
1 
. 
க. 
ட்‌ 
[்‌ 
. 
e 
௩ 
௩ 
ப] 
௪. 
J 
s 
rT] 
௪. 
[்‌ 
௪. 
[] 
்‌ 
ij 
[3 
1 
[ 
[ 
்‌] 
[ 
[3 
[ட்‌ 
[3 
J 
. 
1 
்‌ 
்‌ 
௫ 
[்‌ 
[ 
1 
» 
ட்‌ 


மார்ச்சு 28 
ஆத்மன்‌ 
சித்தமிசை குடிகொண்ட பேருணர்வே, 
நான்‌ போற்றும்‌ பெரும்பொருள்‌ நீ ஒன்றே. 


பெரிய லக்ஷியத்துக்கேற்ற பெருவாழ்வு இப்பூவுலகில்‌ 
வாழவேண்டும்‌. அனைவரிடத்தும்‌ அன்பு செலுத்து; 
ஏனென்றால்‌ ஆத்மன்‌ அனைவர்க்கும்‌ பொதுவானது. 
தன்னலங்கருதாது அனைவருக்கும்‌ அரும்பணியாற்று; 
ஏனென்றால்‌ ஆத்மா ஒன்றே உளது. போகத்தையும்‌, 
ஆசையையும்‌, சினத்தையும்‌ அகற்று; ஏனென்றால்‌ 
இவை ஆத்ம சொரூபத்தை மறைக்கின்றன. பேரும்‌, 
புகமும்‌, ஆதிக்கமும்‌, செல்வமும்‌ விரும்பப்படும்‌ 
'பொருள்களல்ல. ஏனென்றால்‌ இவை ஆத்மனை அடை 
தற்கு இடைஞ்சல்களாம்‌. 


துகளறு சங்கற்ப விகற்பங்கள்‌ எல்லாந்‌ 
தோயாத அறிவாகிச்‌ சுத்தமாகி 
நிகரில்‌ பசுயதியான பொருளை நாடி 


3 நெட்டுயிர்த்துப்‌ பேரன்பால்‌ நினைதல்‌ 

3 செய்வாம்‌. 
: _— தாயுமானவர்‌ 
3 5262202206 66666666056. 662669%666666௦2௦60666665666: 0 


83 


2560090500000000005000500000000 000000000000 0000000 0000000000000 0000 000000000 90000000 000000 


மார்ச்சு 24 பங்குனி 11 
கணபதி பூஜை 

இயற்கைத்‌ தெய்வமே, புனித சொரு 

பம்‌. உனது புனிதத்தில்‌ பங்கெடுத்துக்கொள்‌ 

பவர்க்கு விக்கினமில்லை. விக்கினமில்லா 

விமலவாழ்வை எனக்கு வகுத்தளிப்பாயாக. 


000000600600600500006008600000, 


கீழ்மையை நாடுபவர்‌ கேடு அடைகின்ற 
னர்‌. மேன்மையை மேவுபவர்‌ மாண்புறுகின்‌ 
நனர்‌. முறையாக வாழ்பவர்க்கு நோய்‌ தேய்‌ 
கிறது. இயற்கையின்‌ நன்னெறியைக்‌ கடைப்‌ 
பிடிப்பவரை இயற்கை தாங்கிக்கொள்கிறது. 
இயற்கைத்‌ தெய்வத்தின்‌ துணையைப்‌ பெறு 
தல்‌ விக்கினேசுவர பூஜையாம்‌. 


0406000000000. 


‘ 


வாக்குண்டாம்‌ நல்ல மனமுண்டாம்‌ மாமலராள்‌ 
நோக்குண்டாம்‌ மேனி நுடங்காது- பூக்கொண்டு 
துப்பார்‌ திருமேனித்‌ தும்பிக்கை யான்பாதம்‌ 
தப்பாமற்‌ சார்வார்‌ தமக்கு. 


_— ஒளவையார்‌ 


"கச 2௧௨௧ 9௫492945456 9942559492 %67௧௧௦௧445௧௧ 26442 6௦6422௦ 269620 2684256095224௦442220௦4129965 


Ep OESGILSTISSIEERNOEE6ES 00ST GB5 244 


84 


மார்ச்சு 25 பங்குனி 12 
வெற்றிக்கு வித்து 
என்னை வெல்ல முயலும்‌ சூழ்நிலையை 
வெல்லுதற்கான வலிவையும்‌ அறிவையும்‌ 
அண்ணலே, எனக்கு நீ அளிப்பாயாக. 


இடுக்கண்களும்‌ இன்னல்களும்‌ பெரியவைகளாகத்‌ 
தோன்றி நம்மைத்‌ துன்புறுத்தும்‌ போது என்ன 
செய்வதென்று திகைக்கிறோம்‌. ஆழ்ந்து எண்ணுதற்‌ 
கும்‌) முனைந்து முயலுதற்கும்‌ அதுவே உற்ற தருணம்‌. 
நாம்‌ மீளமுடியாத முட்டுக்கட்டையை இயற்கை 
அன்னை ஒருநாளும்‌ நம்மீது சுமத்துவதில்லை. ஒவ்வோர்‌ 
இடுக்கணையும்‌ அகற்றுதற்கு உற்றதோர்‌ உபாய 
முண்டு. பெரிய சோதனை பேராற்றலை உள்ளத்தி 
னின்று வெளிப்படுத்துகிறது. அதன்‌ துணைகொண்டு 
அடைந்த வெற்றி பின்பு பெருமகிழ்வாக வடிவெடுக்‌ 
கிறது. 


தோல்விக்குத்துணை சோர்வும்‌ சோம்பலும்‌; 
வெற்றிக்கு வித்து வீரமும்‌ தீரமும்‌. 


09 6006000060006000000060590. 


86569606560000060006600000060000000005080000050600660906000500066 002000606066 08 0008680000, 


. 85 


6800080060000000060060810000050000900900600900000009 0500000000800, 
று 4 


7222225272 7727846099696692046964294496 2298602696 266266266692600 6292266020 200820696' 


3 மார்ச்சு 26 பங்குனி 13 
்‌ தேடுமிடம்‌ 

உலகெலாம்‌ தேடியும்‌ தெரிதற்கரிய 
தெள்ளமுதே, உள்ளத்தின்கண்‌ உன்னை 
நான்‌ உள்கக்‌ கற்றுக்கொள்வேனாக. 


பலம்‌ வேண்டுபவர்‌ உடலிலிருந்து அதைப்‌ 
பெறவேண்டும்‌. பயிற்சியும்‌ உழைப்பும்‌ அதற்‌ 
குற்ற உபாயம்‌. பயில்வான்‌௧ள்‌ ஆனவர்‌ எல்‌ 
லாரும்‌ அதைத்தான்‌ செய்தனர்‌. அறிவு 
வேண்டுபவர்‌ அறிவையே தீட்டிக்கொண்டி 
ருக்கவேண்டும்‌. தீட்டுமளவு அறிவு தெளிவு 
பெறும்‌. பேரமைதி வேண்டுபவர்‌ அதை 
உள்ளத்தினுள்ளே தேடிப்‌ பார்ப்பார்களாக. 
ஒவ்வொன்றும்‌ இருக்குமிடம்‌ தெரிந்து தேடு 
வது தக்காரது செயல்‌. 


சொ பபப பபப பபபப।| 


எத்தான்‌ மறவாதே நினைக்கின்றேன்‌ 
மனத்துன்னை வைத்தாய்‌, 


55௪6௦22௦௦5 6556666௪66௨662 66௦5 ௪666662662266669692622666962699666666262 6008009000 0000000090 08 


: -சுத்தரர்‌ 


2959565608609 55698 8908890595096 0000680006 


86 


மார்ச்சு 27 பங்குனி 14 
உபரதி 
குணம்‌ ' குறியெல்லாம்‌ கடந்த பேரு 
ணர்வே, கூத்தாடும்‌ எனது மனது குவல 
யத்தின்‌ கூத்தைப்‌ பார்த்துப்‌ பராமுகமா 
யிருக்கக்‌ கற்றுக்கொள்வதாகுக. 


கேடுகளைக்‌ கண்டு சோர்வடைகின்றவன்‌, ஆவல்‌ 
கொள்கின்‌ றவன்‌, தொந்தரவடைகின்றவன்‌, எரிச்‌ 
சல்‌ எழப்பெறுபவன்‌ அக்கேடுகளைக்‌ களையமாட்டான்‌. 
எரியும்‌ தீயில்‌ எண்ணெய்‌ வார்த்தாற்போன்று அவன்‌ 
இன்னும்‌ அதிகக்‌ கேடுகளில்‌ உழல்வான்‌. ஆலை சஞ்‌ 
சலப்படாத மனதின்முன்‌ சிறுமைகளும்‌ கேடுகளும்‌ 
தமது வலிவை இழக்கின்றன. எதற்கும்‌ அசையாது 
மனது உபரதி பெற்றிருப்பதே கேட்டைக்‌ களைதற்கு 
உற்ற உபாயம்‌. 


வாதுக்கு வந்தெதிர்த்த மல்லரைப்போல்‌ 
பாழ்த்தமனம்‌ 
பனு கூத்தாடு தெந்தாய்‌ பராபரமே. 
_ தாயுமானவர்‌ 


000682090 660666660650650506989590008586 059065608505 8059 8055060665060 66 6556069066066 006660, 


87 


6௪20 6662266666222296262026000626262226229626262626262698269626669626269696 7626269699 99 0S 


பப அட்ட 


3௪௧2662226 6962692520269265020296829626922626262206262962622222982 


3 மார்ச்சு 28 பங்குனி 15 
்‌ மாற்றியமைத்தல்‌ 

3 உலகம்யாவையும்‌ எனக்கேற்றபடி மாற்ற 
$ வேண்டுமென்று விரும்புகிற நான்‌, என்‌ 
3 மனதை உனக்கேற்றபடி மாற்றி விடுவேனா 
3 னால்‌, பின்பு விமலா, எனக்கு வேறென்ன 
்‌ வேண்டும்‌? 

3 எல்லார்க்கும்‌ ஏற்படும்‌ மயக்கம்‌ எதுவெனில்‌ இன்‌ 
3 னும்‌ கொஞ்சம்‌ பணமிருந்தால்‌, அதிகம்‌ அவகாசம்‌ 
$ கிடைத்தால்‌, அந்த மனிதனது ஆற்றல்‌ எனக்கிருக்‌ 
5 தால்‌, இக்த மனிதனது வாய்ப்புகள்‌ எனக்குக்‌ கிட்டி 
3 னல்‌, மக்களது ஆதரவு இன்னும்‌ அதிகம்‌ கிடைத்‌ 
3 தால்‌, சூழ்நிலை அனுகூலமானால்‌ - இப்படியெல்லாம்‌ 
$ எண்ணி ஏங்கியிருப்பதேயாம்‌. இத்தகைய எண்ணங்‌ 
3 களால்‌ அதிருப்தியே வளர்கிறது. இதந்கு மாறாக 
3 மனதை நல்ல மனதாக மாற்றிக்கொண்டால்‌ அது 
3 எதையும்‌ நல்லதாக மாற்றிவிடும்‌. 

்‌ 
: 


சரன்‌ ஈனம்‌ afer: 
ஆசிஷ்டோ த்ருடிஷ்டோ பலிஷ்ட: 
ஒழுக்கமும்‌ அறிவும்‌ பலமும்‌ உடையவ 
னுக்கு எல்லாம்‌ உண்டு; 
_ தைத்திரியோபநிஷத்‌ 


3,2௦22௪2222௦௦௦ 000090000048 00060000 8508 1909090005000090900000000009 


88 


$959990099009 0000000000000 0S00000009000S 0060009000900 000009 E00F 0000000000000 09 9 


EDD படபட பட்படட்டப்பப்டட்டடட்ப்பப்பப்ப்பப்பப்ப்பபபபப்பபப்பபப்பபபபப. 


மார்ச்சு 29 பங்குனி 16 
அகல்யை 
ஒண்பொருளே, உன்னைச்‌ சார்ந்திருப்‌ 
பது ஒன்றே உன்னை அடைதற்கு உற்ற 
உபாயம்‌. 


அறியாமைக்குச்‌ சட்டம்‌ ஆதரவு கொடுப்ப 
தில்லை. அறியாமையால்‌ அகல்யை ஒழுக்கம்‌ 
தவறினாள்‌. அதன்‌ பயனாக அவள்‌ கல்லாய்ச்‌ 
சமைக்கப்பட்டாள்‌; கல்‌ நிலையில்‌ நெடுநாள்‌ 
இருந்தாள்‌. பின்பு இராமன்‌ தீருவடி தீண்டி 
3 யதும்‌ அவள்‌ பெண்‌ ஆனாள்‌. அறியாமையி 
்‌ னால்‌ நாம்‌ நமது தெய்வப்பெற்றியை இழம்‌ 
3 திருக்கிறோம்‌. அதை இழந்து எவ்வளவு 
3 காலமாயிற்று என்பது நமக்குத்தெரியாது. 
தெய்வ சிந்தனையில்‌ தீண்டப்பெறுவோமா 
னால்‌ திரும்பவும்‌ தெய்வத்தன்மையை நாம்‌ 
பெறுவோம்‌. 


வாழாது வாழவே இராமனடியால்‌ சிலையும்‌ 


மடமங்கை யாகவிலையோ? 
_ தரயுமானவர்‌ 


'092696966292206422526906 2992266064 565 2292969599 2629262066252262692026666652262526 966 


 ௮262222௪22௦2222022642222422௦௨9 22 


9699226029 626069௦090 0609620696 298964542292666429646442220220654 627 


89 


46%%6992466906666666 6946666966 6662966646 66 666622662%99 46266 25262686668665266469466662866695௪௩. 


ட. 


௩9௦௫ 4655௧௧௦௧௧4௧௧9௦௧௦௧௧௫௧௨௧௧௪௨௧985465656656466596௨66265866546669, 


மார்ச்சு 30 பங்குனி 17 


நீ எனக்கு அளிக்கின்றாய்‌. என்னை நான்‌ 
உயர்நிலைக்கு உயர்த்தாதது என்னே! 


வருவதில்லை. உயர்வுக்குத்‌ தகுதியுடையவன்‌ 
ஆகின்றவனுக்கு உயர்வு வருகிறது. நல்ல 
வன்‌ ஆகின்றவனுக்கு உயர்வு தானே வரு 
கிறது. காய்ச்சிய பாலில்‌ ஆடை தானே 
மேலெழுகிறது.மக்களுள்‌ நல்லார்க்கு உயர்வு 
அங்ஙனம்‌ வந்தமைகிறது. 


உயர்வு 
என்‌ தகுதிக்கேற்ற உயர்வை அண்ணல்‌, 


உயர்வைத்‌ தேடுகிறவனுக்கு உயர்வு 


அல்லும்‌ பகலும்‌ அகண்டவடிவே! உனைநான்‌ 
புல்லும்‌ படியெனக்கோர்‌ போதனைதான்‌ 
இல்‌&யோ? 


_— தாயுமானவர்‌ 


299660000000006555000500065 2666662666269655666 8 624242 2696 88 0000S OOS O S000 OO00O 0000000000 


5550560960058960086849 960068600080 560800880626006 0080000000000? 


90 


மார்ச்சு 81 பங்குனி 18 
கால அளவை 
கால அளவையைக்‌ கருத்தில்‌ வாங்காது, 
என்‌ கடமையைக்‌ “கரவாது நான்‌ செய்து 
வருவேனாக. 


காலத்தைப்‌ பொருட்படுத்தாது இயற்கை 
கன்‌ கடனாற்றுகிறது.வால்‌ நக்ஷத்திரம்‌ ஒன்று 
ஒரு தடவை வட்டமிடுதற்கு ஓராயிரம்‌ 
ஆண்டு எடுத்துக்கொள்ளலாம்‌. கரையி 
லுள்ள கல்லைத்‌ தேய்ப்பதற்குக்‌ கடல்‌ பதினா 
யிரம்‌ ஆண்டுகள்‌ எடுத்துக்கொள்ளலாம்‌. 
எத்தனை காலம்‌ என்று ஏங்கியிருப்பது 
இயற்கையினிடத்தில்லை. மனிதன்‌ மட்டும்‌ 


560605056006050056000200500805600000050505000500000000000000000, 


ன்‌ 
8 
& 
௫ 
73 
C 
8 
3 
ஆ 
E 
6 
௫ 
"ரூ 
ட்ட 
8 
| 
& 
& 
ஞூ 
8 
AS] 


& 


வறவேண்டுமென்று:- ஆத்திரப்‌ படுவது 


கால்மொரு மூன்றும்‌ கருத்திலுணர்ந்தாலும்‌ அதை 
இலாத கக பா்‌ நல்லோர்‌ பராபரமே. 


_ தாயுமானவர்‌ 


பபபபபபப்பபபபபபப(। 


925292௦6690690966696696609666666600696969949866299996696620598 லீ 


91 


2° 


000055000000905065900056060500050805900060SET0O000S000 0600000000000, 
ஏப்ரல்‌ 1 பங்குனி 19 
காணுதல்‌ 

கண்ணுதலே, நான்‌ யாண்டும்‌ காண்பது 
உன்னையே யன்றி வேறொன்றையுமன்று. 
உன்னைக்‌ காண்பதற்கிடை.யில்‌ காணாதவன்‌ 
போன்று கலங்கி நிற்கிறேன்‌. 
காணும்‌ தன்மை எல்லா உயீர்களுக்குமுண்டு, 
வெளிச்சமிருக்கும்‌ பக்கம்‌ செடி கிளைகளை விடுவதே 
அது காணவல்லது என்பதற்குச்‌ சான்று. கண்டு 
கொண்டிருக்கும்‌ நாம்‌, காண வீரும்பும்‌ பொருளை உள்‌ 
ளபடி காணுதற்கான பரிபாகம்‌ அடையவேண்டும்‌. 
அப்பொழுது காண்பதெல்லாம்‌ கடவுளே. 
உடம்புஎனும்‌ மலை௮ கத்துள்‌ 
உள்ளமே தகளி யாக 
மடம்படும்‌ உணர்நெய்‌ அட்டி 
உயிர்எனுந்‌ திரிம யக்கி 
இடம்படு ஞானத்‌ தீயால்‌ 
எரிகொள இருந்து நோக்கில்‌ 
கடம்பமா காளை தாதை 
கழல்‌அடி காண லாமே. 


4 அப்பர்‌ 


6622662660 622666920622 266622 2626526265 2662262666666௪6692622666626600690667022666626802,. 
9599559௦௦5 ௦9௦62௦௦6955 6266695226 66௦666692666696622226௦266660906696666629262269999664940697 


'29266622269௦626260220226062260226260262666220666662666660666560660' 


92 


620008060665080060069609060006000605000560900600900600605600000066006600066000000006660006069, 


ஏப்ரல்‌ 2 ்‌ பங்குனி 20 
மெய்ம்மை 
மன்னே, உன்னை நான்‌ சார்ந்திருப்பது 
என்னுடைய மெய்ம்மை . நிலை. யாண்டும்‌ 
உன்மயம்‌ யான்‌ ஆவேனாக. 


நான்‌, எனது என்பன பொய்‌. பொய்யை 
வளர்க்குமளவு புன்மையும்‌ துன்பமும்‌ வளர்‌ 
கின்றன. நான்‌, எனது என்பனவற்றை அகற்‌ 
றியவிடம்‌ மெய்ம்மை. நான்‌, எனது என்பன 
வற்றை அகற்றுமளவு இன்பம்‌ பெருகுகிறது. 
நான்‌, எனது என்பன அகன்றுபோமளவு 
மனத்தினுள்‌ மேன்மை மிளிர்கிறது. மேன்‌ 
மையும்‌ மெய்ம்மையும்‌ ஒன்றே. 


'மெய்கலந்‌ தாரொடு மெய்கலந்தான்‌ தன்னைப்‌ 

பொய்கலந்‌ தார்முன்‌ புகுதா ஒருவனை 

உய்கலந்‌ தூழித்‌ தலைவனு மாய்நிற்கும்‌ 

மெய்கலந்தின்பம்‌ விளைந்திடும்‌ மெய்யர்க்கே. 
திருமந்திரம்‌ 


9400005087 9090000090000099005050005000E 90000 C0009 0000009 


93 


59989050509050050000000000000E0000099000GOTOOTOONOOOO0OOS OOOO G OOO 226626262620062209296' 


"222௦26௪2662௧9௦௦௦௦6௦6669269262௪6906422 65696 29624 226226 SOOO OO 61 


04 


ஏப்ரல்‌ 3 பங்குனி 21 
துன்பத்தின்‌ அவசியம்‌ 

அண்ணலே, உனது அமைப்பில்‌ அனா 
வசியமானது ஒன்றுமில்லை. மக்களால்‌ 
வேண்டப்படாதது துன்பம்‌. என்னைப்‌ பண்‌ 
படுத்துதற்குத்‌ துன்பம்‌ எவ்வளவு அவசிய 
மானது என்பதை நீயே அறிவாய்‌. 

தீங்கும்‌ துயரமும்‌ தெளர்ப்பாக்கியமும்‌ ஓ மானுடா, 
உன்னை வந்தடைய வேண்டிய தேவையொன்றுண்டு. 
அவைகளின்‌ மூலம்‌ நீ பண்படுகின்றாய்‌. துன்பத்தைச்‌ 
சகித்தல்‌ மூலம்‌ நீ வலிவுபெறுகிறாய்‌. துன்பத்தை வீசா 
ரித்துப்‌ பார்த்தனுல்‌ உனக்கு விவேகம்‌ உண்டா 
கிறது. வலிவும்‌ விவேகமும்‌ உடையவன்‌ எதையும்‌ 
சமாளிக்கத்‌ தெரிந்து கொள்கிறான்‌. அவனுக்கு 
ஆகாத காரியம்‌ ஒன்றுமில்லை. 


துன்பமெனுந்‌ திட்டனைத்துஞ்‌ 
சூறையிட ஐயாவே 

இன்பவெள்ளம்‌ வந்திங்கு. 
எதிர்ப்படவும்‌ காண்பேனோ? 


தாயுமானவர்‌ 


500000000006 00000000009000 900000099009 0000 0000050000000 00000000 00000000 000090000000 9090 6! 


,$$7666926692686268656666649286 26822 28626666666668662066986 66 8866296686 66 66666626626666666 222 


ஏப்ரல்‌ 4 பங்குனி 22 
கல்‌ நெஞ்சம்‌ ்‌ 
கல்நெஞ்சமுடைத்திருக்கும்போது நான்‌ 
கயவன்‌. கனிந்த நெஞ்சம்‌ படைத்திருக்கும்‌ 
போது நான்‌ கடவுளுக்கு ஒப்டானவன்‌. கட 
வுள்‌ அருளால்‌ கல்‌ நெஞ்சம்‌ உருகுக. 


காயைக்‌ கனியாக்குவது வெப்பம்‌. கத 
கதப்பு இல்லாவீட்டால்‌ அது கனியாகாது. 
கல்‌ நெஞ்சைப்‌ பிசைந்து கனிந்த நெஞ்சமாக்‌ 
குவது உள்ளுணர்ச்சி. பரத்தை நாடி உருக 
உருக நெஞ்சம்‌ பண்படுகிறது. மேன்மையை 
நாடி உருக இயலாதவர்களே கல்‌ நெஞ்ச 
முடையார்‌£எனப்படுகின்றனர்‌. 


அல்லும்பகலும்பே ரன்புடனேதானிருந்தால்‌ 
கல்லும்‌ உருகாதோகல்நெஞ்சே பொல்லாத 
தப்புவழி ஏன்நினைந்தாய்‌ சந்ததமும்‌ $ீஇறந்த 
வெப்பிலே ஆனந்தமே. 


905000 0000600000000000000 0080000 IOOTOOOVOGOSOOGGTOLOSOOOOOOOOOOOCOTOVOOOOOT OOOO GODS 616: 


_ தாயுமானவர்‌ 


பபப பப்ப பபப ப பப்ப ப ப ப்ப்ப்ப்ப்ப்ப்ட்டப 


95 


ஏப்ரல்‌ 5 பங்குனி 23 
பணிவு 
தாழ்ந்த நிலத்தில்‌ தண்ணீர்‌ ஓடி நிற்கும்‌. 
பணிவுடையார்‌ உள்ளத்தில்‌ அருள்‌ 
வெள்ளம்‌ பாய்ந்து நிற்கும்‌. இறைவா, 
என்னைப்‌ பணிவுடையவன்‌ ஆக்கு. 


ப பப ப பபபப்பப்பபபபபப(। 


தனக்குத்‌ தனிப்பெருமை தருபவன்‌ அகங்‌ 
காரத்தை வளர்க்கிறான்‌. தன்னை அனைத்து 
டன்‌ ஐக்கியப்படுத்துபவன்‌ பணிவுடையவன்‌ 
ஆகிறான்‌. மரக்கிளைகளில்‌ பிடித்த பிஞ்சுகள்‌ 
்‌ முதிர முதிரக்‌ கிளைகள்‌ பணிந்து வளைகின்‌ 
? றன. எல்லா உயிர்களிடத்தும்‌ தெய்வப்‌ 
பெற்றியுண்டு என்னும்‌ ஞானம்‌ முதிர முதி 
ரப்‌ பணிவும்‌ தானே வந்தமைகிறது. 


எல்லார்க்கும்‌ நன்றும்‌ பணிதல்‌ அவருள்ளும்‌ 
செல்வர்க்கே செல்வந்‌ தகைத்து. 


90509905000095005500000900000900059000 00000090000 00800 000000100 000000 0000000080050 00 00000 


[ 


3256800606660665 66046 


909099 000000000000 000400050500 000GE00O0OSSO0G0OO S000 0000000000" 


96 


ஸ$66606066062220206660626000202526022026205620௨602௦90064622220 29. 
ட்‌ 


ஏப்ரல்‌ 6 ச பங்குனி 24 
ஏகாந்தம்‌ 
எம்பெருமானே, உன்னை உணர்ந்து, உன்‌ 
னுடன்‌ இணங்கியிருப்பதற்கு ஏகாந்தம்‌ 

ஒன்றே இடமாகும்‌. 


கண்ணாடியின்‌ துணைகொண்டு முகத்தைப்‌ பார்க்கி 
ரோம்‌. முகத்திலுள்ள நலம்‌ கேடு இரண்டும்‌ அப்‌ 
பொழுது உள்ளபடி விளங்குகின்றன. ம்னத்த்கஜ்‌ 
துள்ள நலம்‌ கேடு இரண்டையும்‌ தெரிந்துகொள்ளு 
தற்கு ஏகாந்தம்‌ பயன்படுகிறது. சிலர்க்கு ஏகாந்தம்‌ 
அச்சத்தை ஊட்டுகிறது. சிலர்க்குத்‌ தகாத எண்ணங்‌ 
கள்‌ ஏகாந்தத்தில்கான்‌ உண்டாகின்றன. 'நிலத்தில்‌ 
போட்ட மீன்போன்று சிலர்‌ ஏகாந்தத்தில்‌ தவிக்கின்ற 
னர்‌. நீரினுள்‌ விட்ட மீன்போன்று சிலர்‌ ஏகாந்தத்தில்‌ 
இனிமை காண்கின்றனர்‌. ஏகாந்தத்தில்‌ இனிது வீற்‌ 
றிருக்கத்‌ தெரிந்துகொண்டவரே நல்ல பயிற்சியடைம்‌ 
தவர்‌ ஆகின்றனர்‌. 


அருவுருவம்‌ எல்லாம்‌ அகன்றதுவா யான 
பொருளெமக்கு வந்து பு£ப்படுவ தெந்நாளோ ? 
-- தாயுமானவர்‌ 


60-7 97 


5605969690008 00000006000000600000000000050 0000000000000 0000000060 E0O 000000005000 00000000 0! 


இ க ன கன க ன ease, 
ஏப்ரல்‌ 7 பங்குனி 25 
வெட்ட வெளி 

அண்ணலே, நீ ஒன்றிலும்‌ அடங்காத 
பெரிய பொருள்‌ என்பதை என்‌ தலைக்கு 
மேல்‌ இருக்கும்‌ வெட்டவெளி விளக்கிக்‌ 
கொண்டிருக்க, நான்‌ அதை அறியாத 
தென்னே ! 


960000050000000 


குரியமண்டலம்‌ என்னும்‌ பரப்பில்‌ நாம்‌ வசிக்கும்‌ 
வீரிவுலகம்‌ ஒரு தூசிக்குச்‌ சமானம்‌. வெட்ட வெளியில்‌ 
குரியமண்டலம்‌ ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொரு புள்ளியாக 
ஒடுங்கி வீடுகிறது. ௩ம்‌ தலைக்கு மேல்‌ தென்படும்‌ 
வானம்‌ கோடானுகோடி அண்டங்களைத்‌ தன்னகத்து 
அடக்கியுள்ளது என்பதை எண்ணிப்‌ பார்த்தால்‌ 
நமது மனதும்‌ அகண்டாகார த்தில்‌ வீரிந்தோடும்‌. 


வெந்துயரைத்‌ தீர்க்குமந்த 
வெட்டவெனி கிட்டாதோ ? 

சிந்தைஐயந்‌ தீர்க்குமந்தத்‌ 
தேறலது கிட்டாதோ ? 


_ பட்டினத்தார்‌ 


009000006 00600 69996600696 06080 669066066006 6660066656 6 0 900 SO S00 GOS GO OO GSO GOGO SO GSD 00000 [] 


066006000 0900000000000000000000000900000005 0060000000000 66660000000 0000 00. 


%266066000600002000900000000005000000080000005060000000 0000000060 ௪57. 


98 


பககக சக ௪௧௪௧ ச௧௪௧4௮4௮424௮24௧2௧௮22026222020222252222222022௧ 2௧௨0 
ஏப்ரல்‌ 8 ' பங்குனி 26 
பாவனை 
பகவானே, உன்னை நான்‌ பாவிக்கின்ற 
பொழுது என்னுடைய பவரோகம்‌ மறை ₹ 
கிறது. நின்னையே நினைந்திருக்க அருள்புரி 

வாயாக. 


090000090000000 0: 


அடிக்கடி உன்‌ நெஞ்சத்தில்‌ வரும்‌ நினைவு 
எது? ஓய்வு வேளையில்‌ உன்‌ நெஞ்சம்‌ எதன்‌ 
கண்‌ ஓடுகிறது? தனித்திருக்கும்போது 
உனக்கு உண்டாகும்‌ எண்ணம்‌ யாது? நீ 
பாவிப்பது மேலானது என்றால்‌ நீ மேல்‌ 
நோக்கிச்‌ செல்லுகிறாய்‌; அது கீழானது என்‌ 
றால்‌ நீ கீழ்மையை நாடுகிறாய்‌. புனிதமான 
பாவனை ஒன்றே உன்னைப்‌ படிப்படியாய்‌ 
உயர்த்துகிறது என்பதை நீ ஓர்ந்து பார்‌. 


எது பாவித்திடினும்‌ அதுவாகி வந்தருள்செய்‌ ' 
"எந்தை நீ குறையுமுண்டோ ? | 
4 _— தாயுமானவர்‌ 


99 


வப பபப பபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபபப( 


பப ப பபப ப பப்ப பப்ப 


4766528225222688242௧92௦6622222622222222222௦26௧622202௦425௦௦2222௨9%0௨. 


ஏப்ரல்‌ 9 பங்குனி 27 
்‌ பிரம்மச்சரியம்‌ 
பிரம்மச்சரியத்தால்‌ தெளிந்த கண்ணாடி 
போன்று என்‌. மனதை நான்‌ மாற்றி விடு : 
வேனானால்‌, பிறகு ஈசா, என்‌ காட்சியில்‌ 


இருப்பவன்‌ நீ ஒருவனே. 


காமதுகர்ச்சி மனிதனை விலங்கு நிலையில்‌ 
வைக்கிறது, அருள்நாட்டமாக அதை மாற்றி 
விடவேண்டும்‌. அதனால்‌ விந்து தாரணை 
ஏற்படுகிறது. கற்பு என்பது அதுவே. பதி 
னான்கு வருஷ காலம்‌ மனம்‌, மொழி, மெய்‌ 
யால்‌ மிரம்மச்சரியம்‌ கலையாதிருப்பவர்க்கு 
மேதை என்ற புதிய நாடி உண்டாகிறது. 
அறிவு தெளிதற்கு அது துனையாகிறது. 


கட்டக்‌ கழன்று கீழ்நான்று வீழாமஃ 
அட்டத்தைக்‌ கட்டி அடுப்பை அணை கோலி 
விட்டத்தைப்‌ பூட்டி மேற்பையைத்‌ தாட்கோத்து 
நட்டமிருக்க நமனில்லை தானே. ':. * . ் 

-- திருமந்திரம்‌ 


89,262026620626622200666262666292562266626620 66225௦2222 265 2௦9 6௯௦ 


100 


$668666660606060606609696660060606 2826620662 602066662662 0666662060 60622252660000606222, 


ள்ல 90200500000000070000! 


்‌. ூ6666௦66௦6௦2௦66966566666666466060666622 006060009000 00000 000000000 Beg 
s ட்‌ 


,$969692622 6266622662 ௧௫௪௪2666226669666666526660 666462 659960696926666 266622 669666662266562. 


ஏப்ரல்‌ 10 பங்குனி 28 
நிறை பொருள்‌ 

இறைவா, உன்னை நான்‌ சார்ந்திருக்கு 

மளவு. நிறை நிலை எனக்கு வந்துவிடுகிறது. 


கடலினின்று மேகமாக நீரை எவ்வளவு 
மொண்டெடுத்தாலும்‌ கடலின்‌ நிறைவு குறை 
வதில்லை. எத்தனை நதிகள்‌ வந்து அதனுள்‌ 
புகுந்தாலும்‌ அதில்‌ மாறுதல்‌ ஒன்றும்‌ வருவ 
தில்லை. அண்டங்களனை த்தும்‌ சிதாகாசத்தில்‌ 
தோன்றவும்‌ ஒடுங்கவும்‌ செய்கின்றன. அத 
னல்‌ அதன்பூரணத்தில்‌ ஒரு மாறு தலும்வருவ 
தில்லை. மனதின்கண்‌ வரும்‌ எல்லா மாறுதல்‌ 
களுக்கிடையில்‌ மனத்தகத்துள்ள சிதா 
.காசம்‌ மாறாது நிறைபொருளாய்‌ நிலவுகிறது. 
எத்தனையோ அண்டத்து 
இருந்தவர்கள்‌ எத்தனை பேர்‌ 
அத்தனைபேர்‌ உண்டாலும்‌ | 
அணுவுங்‌ குறையாண்டி. 
பட்டினத்தார்‌ 


009006966058069060085909605066000086096 890068600006 88 6060606 007 


101. 


96 6609060960000009 6000900006000 6 9009000000000 00 00 F000 006000 F 000 9B 00000 FO TE 0000 F000 6 0 00 8 


ஏப்ரல்‌ 11 பங்குனி 29 
1 விசுவஜித்‌ 

உலகெலாம்‌ எனக்குச்சொந்தம்‌என்‌ பதை 
ஒண்பொருளே, நீ ஓயாது விளக்கிக்கொண்‌ 
டிருந்தும்‌ நான்‌ அதை அறியாதது என்னே! 

முட்டைக்குள்‌ அடைபட்டுக்கிடக்கும்‌ குஞ்சு 
ஓட்டை உடைத்துக்கொண்டு வெளியில்‌ 
வந்து மண்ணுலகையும்‌ விண்ணுலகையும்‌ 
தனக்குச்‌ சொந்தமாக்கிக்கொள்கிறது. . சுய 
நலம்‌ என்னும்‌ கீழ்மையை அகற்றுபவன்‌ 
உலகனைத்தையும்‌ தனக்குச்‌ சொந்தமாக்கு 
கிறான்‌. துணையற்றிருந்தவன்‌ திரும்பியவிட 
மெல்லாம்‌ துணை காண்கிறான்‌. துன்பம்‌ துய்த்‌ 
திருந்தவனுக்கு இன்பவீடு சொந்தமாகிறது. 
வறுமைகோய்‌ நீங்கப்பெற்று அவன்‌ நல்‌ 
வாழ்வே வடிவெடுத்தவன்‌ ஆகிறான்‌. 

துமியங்‌ கடந்தவொன்றே 
தூவெளியாய்‌ நின்ற 

பெரியநிறை வேயுனைநான்‌ 
பெற்றிடவுங்‌ காண்பேனே? 


_ தாயுமானவர்‌ 


எ இர்‌ ம அட்‌ றல த்த ப கற்றல்‌ ற்ற வவ வட்ட “ட்ட 111% 


௪992662562 696296965525 66௪665 292622666௪ 265௦௪95697 0000060090000 00 0000000000000 000006 90 00 0 


5955968806506 8285880800800 8005000600800 00° 


102 


த வரண ன ன ன னை. 
: ஏப்ரல்‌ 12 பங்குனி 30 $ 
ப மெளனம்‌ ப 
: தேனை அருந்துகையில்‌ தேனீ ரீங்கார ப 
$ மிடாதிருப்பது போன்று உன்னில்‌ நான்‌ ்‌ 
: திளைத்திருக்கும்போது நான்‌ பேச்சற்ற :₹ 
3 வனாகிவிடுகிறேன்‌. 3 
: எது அசைகிறதோ அதில்‌ ஓசையுண்டா £ 
: கிறது. அண்டமனைத்தும்‌ அசைகிறது. அது ப 
3 முழுதும்‌ ஒலித்துக்கொண்டிருக்கிறது. அண்‌ ₹ 
3 டத்துக்கப்பாலுள்ள பொருளில்‌ அசைவு : 
3 மில்லை, ஓசையுமில்லை. நம்‌ உடல்‌ என்னும்‌ 3 
? பிண்டத்திலும்‌ ஓசையுண்டு. அதற்கு அடிப்‌ 3 
3 படையாயுள்ள ஆத்ம சைதன்யம்‌ மெளன ₹ 
3 முற்றிருக்கிறது. மனது ஆத்மசொருபத்தில்‌ ₹ 
3 லயமாகுமளவு பேச்சு ஒடுங்குகிறது. ்‌்‌ 
: ஓசை யொடுங்குமிடம்‌ ஓங்காரத்‌ ்‌ 
3 துள்ளொளிகாண்‌ £ 
3 பேசா திருக்கும்‌ பிரமமிது என்றாண்டி. ்‌ 
i அ பட்டினத்தார்‌ 3 


000090 20000008000000800050560000000000 9௦2௦42௦௦௦௨ ௨௨௦௨௦௪௦௮௮௮௦9௨௫9 00 


103 


,299506௦50௧௦௦2௦௧௧4௦௦௦௦௦௧௨௫22௦26௦252226256642200009599995%558269, 


ஏப்ரல்‌ 18 சித்திரை 1 
பகை 


ட்‌ 


மன்னே, என்‌ மனத்தகத்தினின்று பகை 
என்னும்‌ பாதகத்தைப்‌ பறித்தெறிவாயாக. 

பகையைக்‌ கண்டுபிடித்து அதைக்‌ களைவது முற்றி 
லும்‌ அவசியம்‌. உண்மையான பகை மனிதனுள்‌ 
மறைந்திருந்து வேலை செய்கிறது. கட்டுக்கு அடங்‌ 
காத மனதே ஒருவனுக்குப்‌ பெரும்‌ பகை. பின்பு 
புறத்தில்‌ காணும்‌ பகைகளையெல்லாம்‌ அம்மனதே 
தேடிக்கொள்கிறது. மனிதன்‌ அடையும்‌ சிறுமைக்கும்‌ 
சீர்கேட்டுக்கும்‌ கட்டில்‌ அடங்காத அவன்‌ சிந்தையே 
முதற்காரணமாகும்‌. 


அண்ண னன்‌ ஈடன்‌ கோணா: 
ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துராத்மைவ சிபுராத்மன: 
தனக்குத்தானே சுற்றம்‌; தனக்குத்தானே பகை. 


$92266666669660-6686666660666626669622660669600626664068969096 


45000600500000605 660005095090 9096 6505556000900 0 0968000000086 0 006006 90906008 09 600090 66666. 


_— தாயுமானவர்‌ 


ப _ பகவத்கீதை 
2 சித்தமெனும்‌ பெனவத்‌ 

: திரைகடலில்‌ வாழ்துரும்பாய்‌ 

ப்‌ தித்தமலை யாதருனில்‌ 

்‌ நிற்குநான்‌ எந்நாளோ? 

% 


0606000000005 0000000. ககக 292268599000 


104 


பபப பப ப ப்பபபபபபபபபப பபப பபபபபபப(ப(பட। 


ஏப்ரல்‌ 14 
கரையற்றது 


சித்திரை 2 


பேருணர்வாய்ப்‌ பொலியும்‌ பெரிய 
பொருளே, உன்னை. எந்த வடிவத்திலும்‌ 
அடக்கமுடியாது என்பதை உணர்வேனாக. 


உணர்வு என்றும்‌, அன்பு என்றும்‌, அறிவு 
என்றும்‌ இயம்பும்போது நமது அனுபவத்‌ 3 
துக்கு எட்டுவது ஒன்று உண்டு. அனுபவத்‌ 
துக்கு எட்டுகிறது என்றாலும்‌ நமது மனதும்‌ 
மொழியும்‌ அதற்கு எல்லை கட்டவல்லவை 
அல்ல. மனது அமைதி பெற்று அப்பேரு 
ணர்வில்‌ திளைத்திருத்தல்‌ வேண்டும்‌. மன 
தினது செயற்கரிய செயல்‌ இதுவே. 


உரையற்ற தொன்றை யுரைசெயும்‌ ஊமர்காள்‌ 
கரையற்ற தொன்றைக்‌ கரைகாண லாகுமோ 
திரையற்ற நீர்போல்‌ சிந்தை தெளிவார்க்குப்‌ 

3 புரையற்‌ நிருந்தான்‌ புரிசடை யோனே. 


| 
5 


0960090600060 690006600000000200006000600060000000900 


610908099000990060900000009000000060000960000658090066 085860800000, 
ட்‌ 


626692966266626626266626466296699 6! 


ப்‌ ன்‌ s 
7666606 0000000060000000000068800608088000500809000600 000860006000 00° 


105 


பபப ட்டபபபடட்டப்பபபட ப்பட பப்ப வட வ 
3 ஏப்ரல்‌ 15 ்‌ சித்திரை 8 
விமோசனம்‌ 


பாங்களைத்துக்கும்‌ பெட்டகமே, பட்டப்‌ 
பகலில்‌ கண்ணைப்‌ பொத்திக்கொண்டு காரி 
ருள்‌ என்று நான்‌ குறை கூறலாகாது. 


உலகத்தோடு நாம்‌ வைக்கும்‌ இணக்கத்‌ 
தைப்‌ பொறுத்துள்ளது விமோசனம்‌ என்‌ 
பது. பொருந்திய இணக்கம்‌ இனிமையை 
யும்‌ ஒற்றுமையையும்‌ உண்டு பண்ணுகிறது. 
பொருந்தாத இணக்கம்‌ இன்னாததையும்‌ 
வேற்றுமையையும்‌ வளர்க்கிறது. காலில்‌ 
தைத்த முள்போன்றது பொருந்தாத இணக்‌ 
கம்‌; கையில்‌ பிடித்த ஊகிபோன்றது பொருந்‌ 
திய இணக்கம்‌. உலகிலுள்ள யாவையும்‌ 
நமக்கு அனுகூலமானதாக மாற்றி எடுத்துக்‌ 
கொள்வதே விமோசனம்‌. 


நான்‌ அதுவாயிருக்க 
நீ செய்சித்ர மிக ஈன்றுகாண. 


| 
» 
3 
22] 
[5] 
3 
| 
8 
ட! 


6 60006800600000080500100000800000099 500000000056 000 0600000000060 00 006000000000 00 65000000 


$96996964666669896666%66666090 6996666666 6666666666 6069 6666666666426666606666. 


25560900600056000000090000090000505000000500505505 000566800000 096 00° 


106 


மண்டப படப்பட பப்ப படப்பட ப்பட ப படட பபடடபப்பட்‌. 


ஏப்ரல்‌ 16 சித்திரை 4 
காட்சிக்கெளியான்‌ 
காண்போனும்‌ காணப்படுபொருளும்‌ எல்‌ 
லாமாய்‌ நீ இருக்க, உன்னைக்‌ காண்பது 
எப்பொழுதென்று கலக்கப்படுவது .எதற்‌ 
காக? 
தெய்வத்தைத்‌ தேடித்‌ திரிவதெல்லாம்‌ 
பேய்த்‌ தேரைத்‌ தேடுவதற்கு ஒப்பாகும்‌. 
தென்படுவதெல்லாம்‌ ஒரு பொருளின்‌ பல்‌ 
வேறு தோற்றங்களே. மனதைத்‌ தரய மன 
தாக மாற்றவேண்டியது ஒன்றே நம்‌ கடமை. 
மனது தெளிவடையுமளவு காட்சியும்‌ இனிய 
தாக மாறுகிறது. நல்ல மனமுடையவர்க்கு 
உள்ளும்‌ புறமும்‌ ஒளிர்வது ஒப்பற்ற அந்த 
ஒரு பொருளேயாம்‌. 
காட்சிக்‌ கெளியான்‌காண்‌ 
கண்டாலுங்‌ காணான்காண்‌ 
மாட்சிமனம்‌ வைத்தார்க்கு 
மாணிக்கத்‌ வன்ளொலின்‌ 


_ பட்டினத்தார்‌ 


180 60000005006080000500060000659050000000000000000 000896000 000800000E 00000000000 000 00000002000 0! 


பெறப்பட்ட பபப ப பபப பப ப பப்பபபப் ப்பட்ட 816189 (8900600960904 19 


4 22292699969665065292499696469222406226824202422652652௦௦22௦55௦ 8257. 


107 


7௧5%9௦659௦6௦956 6666566966 52266626552669622266696662669966666896%4 


ஏப்ரல்‌ -17 சித்திரை 5 
துன்ப நிழல்‌ 
பொருளுக்கும்‌ நிழலுக்கும்‌ என்ன 
தொடர்வோ, அதே தொடர்வு எனக்கும்‌ 
துன்பத்துக்கும்‌ இடையிலுண்டு என்பதை 
எந்தையே உன்‌ அருளொளி புகட்டுவதாகுக 


தொல்லைகள்‌ நம்மைவிட்டுத்‌ தொலையமாட்‌ 
டாவா என்ற ஏக்கம்‌ வந்துவிடுகிறது. இரவு 
பகல்‌ மாறி மாறி வருவதுபோன்று - இன்ப 
3 மும்‌ துன்பமும்‌ நம்மை வந்தடைகின்றனவா? 
3 இல்லை. நிலைத்த இன்பம்‌ ஒன்றே நமக்குச்‌ 
சொந்தம்‌. துன்பத்தைத்‌ துடைக்கவேண்டிய 
அவசியமில்லை. துன்பத்தின்‌ பாங்கை உள்ள 
படி அறியவேண்டும்‌. சூரியனுக்கு நிழலில்லை. 
அருள்நிலையிலிருப்பவர்க்குத்‌  துன்பமென்‌ 
னும்‌ இருளில்லை. 2 


6699862628 80242669 600600000000 90000000000, 


6060080600005000050005000000S0S000TS900000000E9E000000OS00000000000 00090000000 60000) 


இன்பமே எந்நாளும்‌ துன்பமில்லை. 


_ அப்பர்‌ 2 
TT 


108 


 ,69622620206622605666௦966206666622022262622069624626622269200255529, 
ஏப்ரல்‌ 18 சித்திரை 6 
பேறு 

பொருளையும்‌ போகத்தையும்‌ உலகத்த 
வர்‌ உள்குவதுபோன்று ஒப்பற்ற பொருளே, 
உன்னை நான்‌ ஓயாது உள்குவேனாக. 

அறிவும்‌ அமைதியும்‌ வேண்டுமென்று நித்த 
மும்‌ வழுத்துகிற நீ அவற்றைப்‌ பெறவில்லை 
என்றால்‌ அதற்குக்‌ காரணமொன்று உண்டு. 
நீ வாக்கால்‌ வேண்டியது ஒன்று; மனத்தா 
லும்‌ காயத்தாலும்‌ நாடியது மற்றொன்று. 
இந்த முரண்பாட்டை இன்றே அகற்றிவிடு. 
நீ முற்றிலும்‌ பரம்பொருளுக்குச்‌ சொந்த 
மாய்‌ விடுக. பரம்பொருள்‌ என்னும்‌ அழி 
யாத பேறு உனக்குச்‌ சொந்தமாய்‌ விடும்‌. 


பெற்றார்‌ அநுபூதி பேசாத மோனநிலை 
கற்றார்‌ உனைப்பிரியார்‌ கண்டாய்‌ பராபரமே. 


_ தாயுமானவர்‌ 


$666%2506666606666696996696656 6666666966 6664666668 666696 6666066 666666௦666 6 666666 206602662 05. 


பாப்ப பபப பபபபப்ப்ப பப்ப பப்ப பபப பப்பட்‌ 


109 


9609000088055 005509000500000 9000655900500 00 0800009600000 8 5060000000000 00906009 00 00 00 00 00 0 


i 


ஏப்ரல்‌ 19 சித்திரை 7: 
வித்து 
எண்ணியதை எண்ணியாங்கு அளிக்க 

வல்ல நுண்பொருளே, நின்னையே நான்‌ 

யாண்டும்‌ எண்ணியிருப்பேனாக. 


விதையிலிருப்பது எதுவோ அது பிறகு மரமாகப்‌ 
பரிணமிக்கிறது. ஈமக்கு மனதிலிருக்கும்‌ எண்ணமே 
வித்து. வெளியுலகில்‌ தென்படும்‌ இன்ப துன்பங்களே 
அதன்‌ வீக£வு. மனதில்‌ இல்லாததை வெளியுலகில்‌ 
நாம்‌ காண முடியாது. மனத்தை நல்ல மனமாக மாற்று 
மளவு வெளியுலகும்‌ நல்லதாக நமக்கு மாறி விடுகிறது. 
பெருவாழ்வுக்கேற்ற நல்ல வித்து நம்‌ மனதினூடு 
உள்ளது. 


வித்தன்றி யாதும்‌ 
விளைவதுண்டோ நின்னருளாஞ்‌ 
சித்தன்றி யாங்களுண்டோ 
செப்பாய்‌ பராபரமே. 
_ தாயுமானவர்‌ 


௦௦௪௪9௦ 22262922 2 2-22222226 6௦௦22225௦6 99222296962262652026௨44926 


110 


பப பட்ட ப படபட டட ப ப பபப ப 0050000000606 90 0000006000900 0 069000 O 


டன 


ஏப்ரல்‌ 20 . சித்திரை 8: 
ஆகர்ஷ்ண சக்தி 

அண்டமெங்கும்‌ ஆகர்ஷ்ண சக்தியாய்‌ 

ஆவிர்பவித்த பண்டைப்பொருளே, என்னை 
நீ ஆகர்ஷித்துக்கொள்வாயாக. 


ஒவ்வொரு பொருளும்‌ தனக்குச்‌ கொக 3 
மானதை ஆகர்ஷிக்கிறது. தனக்குச்‌ சொந்த 2 
மான கோளங்களைச்‌ சூரியன்‌ தன்பால்‌ £ 
இழுத்து வைக்கிறது. பூதங்கள்‌ பூதங்களைப்‌ ? 
பற்றி இழுக்கின்றன. தாய்க்கும்‌ சேய்க்கு : 
மிடையே அதே சக்தி பந்தமாக வடிவெடுக்‌ : 
கிறது. ஆயிரம்‌ ஆடுகளையும்‌ குட்டிகளையும்‌ 
பிரித்துப்‌ பிறகு ஒன்று சேர்த்தால்‌ ஒவ்‌ 
H வொன்றும்‌ தனக்குச்‌ சொந்தமானதைத்‌ 
3 தேடித்‌ தெரிந்துகொள்கிறது. நமக்குச்‌ 
சொந்தமான பொருளிடத்து நாம்‌ விரைவில்‌ 
சேரவேண்டும்‌. , 


என்‌ உள்ளம்‌ கவர்‌ .கள்வன்‌. 
- திருஞானசம்பந்தர்‌ 3 


111 


$226622254629242௦242௦99 ௨: 


ச்‌ 


இ பபப ப வரையை." 


ஏப்ரல்‌ 21 சித்திரை 9 
உடையவன்‌ 
உடையவனே, நீ உயிர்க்குயிர்‌. நான்‌ 
உனது உடைமை. உன்னை மறந்தால்‌ நான்‌ 
உயிரற்ற உடல்‌ ஆய்விடுவேன்‌. உன்னை 
உணருமளவு நான்‌ உருப்படுகிறேன்‌. 


மின்விளக்கில்‌ தோன்றும்‌ வெளிச்சம்‌ 
அதற்குச்‌ சொந்தமானது போன்றிருக்கிறது. 
ஒரு விளக்கில்‌ அதிக வெளிச்சத்தையும்‌ மற்‌ $ 
றொன்றில்‌ குறைந்த வெளிச்சத்தையும்‌ காண்‌ ? 
கிறோம்‌. மற்று, அவையனைத்துக்கும்‌ ஜனனி : 
ஒன்றே. ஜனனிக்குச்‌ சொந்தமாகுமளவு : 
ஒரு விளக்கின்‌ வெளிச்சம்‌ அதிகரிக்கும்‌. நாம்‌ 
கடவுளுக்கு உடைமையாகுமளவு கடவுளின்‌ 
தன்மை நம்பால்‌ பொலியும்‌. அவர்‌ உடைய 
வர்‌; நாம்‌ உடைமை. 


உடையானே உனையல்லாது 
உறுதுணை மற்றறியேனே. 


i 
i 
$ 
% 


$9866966%6696668069661 6692806606 6666 2666666866 6666686962666%6 6666066866 66 0660066666 806 86. 
௧௧௧௪௨6௦9௨௨ ௨௫௨௦595௧25௨௦௨௦9௧௧௦௨௧௧௨௨௨ 


ள்‌ 


9296622202 96666665666626 622622௨268 25465252562662662266695552668 


112 


ஏப்ரல்‌ 22 சித்திரை 10 
இங்கு 
உன்‌ அருளால்‌ இங்கு எனக்கு எல்லாம்‌ 
உண்டு என்பதை இறைவா, நான்‌ அறிந்து 
கொள்‌ வேனாக. 


₹$2474666060626060026 6709 66' 


நலமனைத்துக்கும்‌ இருப்பிடம்‌ எங்கேயோ 
இருக்கிறதென்றெண்ணி நாம்‌ ஏமாற்றமடை 
கிறோம்‌. இங்கு நாமிருக்குமிடத்தில்‌ நமக்கு 
எல்லாம்‌ உண்டு. கேட்டைக்‌ களையுமிடம்‌ 
இது. நலத்தை நாடுமிடம்‌ இது. துன்பத்‌ 
தைத்‌ தவிர்க்குமிடம்‌ இது. இன்பம்‌ எய்து$ 
வதும்‌ இங்கு. கடவுளை அடையப்பெறுவ 3 
தும்‌ இங்கு. வேண்டியதையெல்லாம்‌ இங்குப்‌ 
பெறலாம்‌, 


பபப பபப 


பிறப்பு மூப்புப்‌ பெரும்பசி வான்பிணி 
இறப்பு நீங்கி இங்கு இன்பம்‌ வந்தெய்திடும்‌. 


_— அப்பர்‌ 3 


000620 0000025060600009000800505800600000000000900060008060 000060060000 06 6600000000000 0 66000, 
TOs 


ச்‌ 
29 6580196305509469596058098095669505 5006808000008 0000800090099 


60.8 113 


ர5959666222255222 2௦௪௪6௦௦௦௫௨ ௦௦௦௪௨௦௦6௦௧௨5526௦59660222262256669 00, 
ட 


590099900054 732690090. 


[3 
அ 
டி 
3 


ட 


₹ எண்ணியாங்கு எய்தப்பெறுவேன்‌. 


ஏப்ரல்‌ 28 சித்திரை 11 
சத்திய சங்கல்பம்‌ 

ஈசா, நீ சத்திய சங்கற்பன்‌. உனது சங்‌ 

கற்பத்தைச்‌ சார்ந்திருக்கக்‌ கற்றுக்கொள்‌ 

வேனானால்‌ பிறகு நான்‌ எண்ணியதை 


இயற்கையின்‌ மேலாம்‌ நியதிக்கு ஒப்ப 
நாம்‌ எண்ணுவோமானால்‌ அந்த எண்ணம்‌ 
நம்மை உருவாககுகிறது. நமது எண்ணம்‌ 
அருளுக்குப்‌ புறம்பானதானால்‌, அந்த எண்‌ 
ணமே,௩ம்மை அழித்துவிடுகிறது. திருவரு 
ளுக்கு ஒப்ப எண்ணுபவன்‌ அதற்கு ஒப்ப 
வினையாற்றுகிறான்‌. அதன்‌ மூலம்‌ கேடு களை 
யப்படுகிறது. கடைத்தேறுதல்‌ என்பது அத்‌ 
தகையவனுக்குச்‌ சாத்தியமாகிறது. நலத்தை 
அவன்‌ எண்ணியாங்கு எய்துகிறான்‌. 


எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்‌ 
திண்ணிய ராகப்‌ பெறின்‌. [ணியார்‌ 
க்‌ திருக்குறள்‌ 


ர்‌ 
559959089009000805900099000 0999000900090 0 0000000050090 0 0000008 9° 


114 


1808808 9985009500858500000000050909000 00S BOO 0000000009000 OE 0600 000000000000 00! 


arr ட்ட்டடட்டடட்பட்டடடடட்ட்பப்பபடடபபட்டட்டட்டபப்டட்டடட்பட்டப்ட்டபப்ட்பப்ட்ப பப்பட்‌ 
ஏப்ரல்‌ 24 சித்திரை 12 
பை 
இறையே, போற்றிப்‌ பாராட்டுதற்குரிய 
பொருள்‌ உன்னையல்லாது வேறு ஒன்றும்‌ 
கண்டிலேன்‌. 


தெய்வத்தின்‌ பெருமையை எண்ணுமளவு மனது 
தெய்வப்பெற்றி பெறுகிறது. எதைப்‌ போற்றுகிறதோ 
அதன்‌ பாங்கெல்லாம்‌ மனதுக்குச்‌ சொந்தமாகிறது. 
கீழ்மையில்‌ மகிழ்வடைகிற மனது உண்மையில்‌ கீழ்‌ 
மையைப்‌ பூஜிக்கிறது. பின்பு அம்மனதே கீழ்மையின்‌ 
சொருபமாகிவிடுகிறது. ஈலமனை த்தின்‌ திரட்சி தெய்வ 
சொருபம்‌. தெய்வத்தை வணங்குதலும்‌ நலத்தை 
வணங்குதலும்‌ ஒன்றே. யாண்டும்‌ நலத்தை நினைந்து 
நலத்திலே நிலைபெற்றிருப்பதே தேவ பூஜையாகிறது. 


உள்ளுறையில்‌ என்னாவி நைவேத்தியம்‌ 
ப்ராணன்‌ ஓங்குமதி தூபதீபம்‌ 

ஒருகால மன்றிது சதாகால பூசையாய்‌ 
ஒப்புவித்தேன்‌ கருணைகூர்‌. 


_— தாயுமானவர்‌ 


9969590690006000000066000500008000000 00960 00T0090 000000000000 0000900000000 0000000009 O0O பபப 


s 
s 
3 
ட்‌ 
்‌] 
J 
: 
ட்‌ 
ட்‌ 
s 
: 
: 
: 
ட்‌ 
H 
: 
s 
s 
ட்‌ 
s 
3 
ட்‌ 
டி 
ட்‌ 
உ 
H 
ட்‌ 
ட்‌ 
J 
s 
s 
H 
s 
s 
ட்‌ 
s 
ட்‌ 
s 
: 
H 
ட்‌ 
s 
ப்‌ 
: 
: 
: 
ட்‌ 
s 
ட்‌ 
டி 
: 
ட்‌ 
: 
s 
: 
: 
்‌] 
1 
்‌] 
: 
: 
: 
: 
s 
௫ 
: 
ட்‌ 
: 
: 
௩ 
: 
: 
ட்‌ 
: 
: 
: 
ட்‌ 
௩ 
: 
ட்‌ 
டி 
: 
: 
: 
ட்‌ 


115 


சித்திரை 13 
விஷம்‌ உண்ணுதல்‌ 
தீயதை நலமாக மாற்றவல்ல நஞ்சுண்டா, 
உனக்கேற்ற செயல்‌ புரிந்து உன்னை நான்‌ 
வழுத்துவேனாக. 


இன்பம்‌ தரும்‌ அமிர்தத்தை உயீர்களனை த்தும்‌ நாடு 
கின்றன. அதன்‌ விளைவாகத்‌ துன்பம்‌ தரும்‌ விஷம்‌ 
வருகிறது. விஷம்‌ வேண்டாமென்றும்‌, அமிர்தம்‌ 
வேண்டுமென்றும்‌ உலகம்‌ இயம்புகிறது. நீலகண்டன்‌ 
விஷத்தைத்‌ தான்‌உண்டு அமிர்தத்தை உலகுக்கு. 
ஊட்டினான்‌. அவன்‌ இயற்கை வடிவினனயிீருந்து 
ஓயாது அச்செயலைச்‌ செய்துவருகிறான்‌. என்றைக்கு 
நாம்‌ கேட்டை வாங்கிக்கொள்ளவும்‌ நலத்தை வழங்க 
வும்‌ செய்கிறோமோ அன்று நாம்‌ அவனை வழுத்த ஆரம்‌ 
பிக்கிறோம்‌. 


கண்காள்‌ காண்மின்களோ-— கடல்‌ 
நஞ்சுண்ட கண்டன்‌ தன்னை 
எண்தோள்‌. வீசிநின்‌ றாடும்‌ பிரான்தன்னைக்‌ 
கண்காள்‌ காண்மின்களோ. 
_ அப்பர்‌ 


,7$6666636%%4006996069606060056862662 6666267666 276229௨098 65 2626066606 2600 6200026010 


ப பபப பப ப பப பட்(ப। 


[2 
Oy 
'₹269222660262666662290662 2602026666 6966662626060500026881' 


116 


594 ௪52422226226224222425442242224 22246 622422422222262222425262220௨. 
ஏப்ரல்‌ 26 சித்திரை 14 
எண்ணத்தின்‌ வலிவு 

எல்லாம்‌ வல்ல இறைவா, உனக்குகந்த 
எண்ணம்‌ என்‌ உள்ளத்தின்கண்‌ எழுமா 
யின்‌ அவ்வெண்ணம்‌ நலம்‌ விளைவிக்கவல்ல 
வலிவு பெற்று விடுகிறது. 
உடலில்‌ மறைந்திருக்கும்‌ நோய்‌ உடல்‌ வலிவைக்‌ 
குறைத்து வீடுகிறது. மனதில்‌ மறைந்திருக்கும்‌ காமக்‌ 
குரோதாதி நோய்கள்‌ மனதின்‌ வலிவை அழித்துவிடு 
கின்றன. உள்ளத்தினுள்‌ ஆழ்ந்து மூழ்கி அத்தகைய 
நோய்களைக்‌ களையவேண்டும்‌. பின்பு உண்மையொன்று 
புலப்படும்‌. என்ணமானது வெளியுலகிலுள்ள பொருள்‌ 
களோடும்‌ உயிர்களோடும்‌ தொடர்பு வைக்க வல்லது. 
நாம்‌ எண்ணும்‌ தூய எண்ணத்துக்கு ஏற்ப வெளி 
யுலகம்‌ நமக்கு மாறியமைகிறது. மற்றவர்கள்‌ உள்ளத்‌ 
தில்‌ அவ்வெண்ணம்‌ புகுந்து நிலைத்திருக்கிறது. ௩ல்‌ 
லெண்ணம்‌ நமக்கு நலம்‌ தருகிறது. 
திடமுறவே நின்னருளைச்‌ 
சேர்த்தென்னைக்‌ காத்தாளக்‌ 
கடன்‌ உனக்கென்‌ றெண்ணிநின்னைக்‌ 
கைகுவித்தோன்‌ நானலனே 2 
்‌ _— தாயுமானவர்‌. 


26206222602668200 26222 6668647 2 232668௭289 25 2268666௪89 26 6066266666 665666226660₹60666 662. 


9௦526%090090242062067602200249490000640 ௨760 44626660066090066 6462 6762809966609999996%' 


ன எனககக காக சகாவான TE 


117 


92௧௮௧௨944606252,420446095௦262024498562469280566566856002669668098௨ 


ஏப்ரல்‌ 27 சித்திரை 15 : ்‌ 
உறுதி 
ஸ்தாணுவாய்‌, அசலமாயுள்ள பெரிய 
பொருளே, எதற்கும்‌ அசையாத, உறுதி 
யான உள்ளம்‌ உடைத்திருப்பதே உன்னை 
அடைதற்கு உற்ற உபாயம்‌. 

. உன்னில்‌ நீ உறுதிகொள்‌. மலையும்‌ அடி 
மரமும்‌ உறுதிக்குச்‌ சான்றுகளாகின்றன. 
புயல்‌ காற்றும்‌ மழையும்‌ அவைகளை அசைக்க 
மாட்டா. நகர்கின்ற மணலும்‌ வளைகின்ற ; 
கொடியும்‌ அசைகின்ற நாணலும்‌ உறுதியின்‌ ' ்‌ 
மைக்குச்‌ சான்றுகளாகின்றன. மற்றவர்‌ ; 
களெல்லாம்‌ மனத்தளர்ச்சி அடையும்போது, : 
தன்னந்தனியனாய்‌ உறுதியுடனிருப்பவனே : 
மனிதன்‌. நெகிழ்ந்த நெஞ்சமுடையோர்‌ பிறர்‌ : 
உதவியைச்‌ சார்ந்திருக்கின்றனர்‌. உறுதிப்‌ 
பாடுடையவன்‌ மலைபோன்று தன்னில்‌ தானா. 
யிருக்கிறான்‌. | 

பிணி. அறியோம்‌ பணிவோம்‌ அல்லோம்‌. 
_ அப்பர்‌ 
ட்‌ 


5, 


6646642%64408020626666666066604662666660666664406660606860006606 0666266626 666066602660602. 


"32 2௦௪௦௦௦49995௪29 ௨99554௧5௦4 65 000002288 008000 0004 0000099009008 


118 


56562௦5606 2௦62642765 60666.52866626666626562668606826866666660660666666666660600906006025,. 


0௫60606626660600086666620266200௫66640662060602606622200640966: 


ஏப்ரல்‌ 28 சித்திரை 
ஆர்ஜவம்‌ 
குழந்தையின்‌ உள்ளத்தில்‌ இருப்பது 
போன்று என்றைக்கு நான்‌ நேர்மையே 
வடிவெடுத்தவன்‌ ஆகின்றேனே அன்றைக்கு 
நல்ல உறவே, நான்‌ உனக்குச்‌ சொந்தமாய்‌ 
விடுகின்றேன்‌. 


he 
ல 


692666026066826260664866466606299-22௦46404646444௦90௦2௨: 


நல்லதையும்‌, அழுகியதையும்‌, பயன்படுவதையும்‌ 
தோற்றத்துக்குக்‌ கொண்டுவருவது இயற்கையின்‌ 
செயல்‌. கனியும்‌ மலரும்‌ விதையும்‌ மறைந்த நிலையி 
னின்று தருணத்தில்‌ வெளிப்படுகின்றன. மலர்ந்த 
முகத்தை நாம்‌ யாரிடத்திலும்‌ காட்ட ஆயத்தமாயிருக்‌ 
கிறோம்‌. உள்ளத்தில்‌ உதிக்கும்‌ எண்ணம்‌ எதுவாயி 
னும்‌ அதை உள்ளபடிவெளியிடுவது ஆர்‌ஐவம்‌. மனபரி 
பாகமடைந்தவர்க்கே அது சாத்தியமாகும்‌. ஆர்‌ஐ 
வத்தில்‌ நிலைகிற்குமளவு மனபரிபாகம்‌ வந்துவிடுகிறது. 


சித்தந்‌ தெளிந்து: சிலமாஜேரெல்லேர்க்கும்‌ 
கொத்தடிமை யான குடிநான்‌ பராபரமே, 
- தாயுமானவர்‌ 


66690260009%606006 69666௦0626 680: 


ட்‌ 


119 


பபபல ப அப்பப்ப பபப ப லவ்‌ வைவ்‌ 1 


3 ஏப்ரல்‌ 29 சித்திரை 17 
ப கருவி . 


உலகனைத்தையும்‌ ஆட்டுவிக்கும்‌ ஒண்‌ 
பொருளே, நான்‌ உன்‌ கையில்‌ கருவியா 
யிருப்பதற்கு ஒப்பான பேறு வேறு 


யாதுளது 2 

தெய்வத்தினிடம்‌ தன்னை அறவே ஒப்படைத்து 
விட்டவள்‌ ஆக்ஞாபிக்காது ஆளுகின்றான்‌. ஏனென்‌ 
ரூல்‌ தெய்வத்துக்குக்‌ கீழ்ப்படிந்திருப்பவனுக்கு உல 
₹ கெலாம்‌ கீழ்ப்படிகிறது. அவன்‌ எண்ணியபடி காரியம்‌ 
நிறைவேறுகிறது. குழந்தைபோன்று அவன்‌ பேசு 
கிறான்‌. மக்கள்‌ எல்லாரும்‌ அவன்‌ சொல்லுக்குச்‌ 
செவிமடுக்கின்றனர்‌. ஈசுவர சங்கல்பம்‌ அவன்‌ வாயி 
லாக வெளியாகிறது. ஆகையால்‌ தளர்ச்சிக்கும்‌ சந்‌ 
தேகத்துக்கும்‌ ஆங்கு இடமில்லை. கருவியாயிருப்பவன்‌ 
கர்தீதாவோடு ஒன்றாகி விடுகிறான்‌. 


எண்‌ Wa எனன. 


நிமித்த மாத்ரம்‌ பவ ஸவ்ய ஸாசின்‌ 
இடக்கரத்தும்‌ அம்பெய்யவல்ல வீரா, நீ 
என்‌ கையில்‌ கருவியாய்‌ மாத்திரம்‌ இருக்கக்‌ 
கடவாயட 
5 _ பகவத்கீதை 


i 
i 
i 


ப லக அக த பககக அத ல அத்தம்‌... 


120 


ட்ட ட வ ற வனம்‌ அவக பத ன வன்‌ க க்கள்‌ 


ஏப்ரல்‌ 80 சித்திரை 18 
அற்பச்செயல்‌ 
அண்ணலே, உனது படைப்பில்‌ அற்பச்‌ 
செயலும்‌ அற்பப்‌ பொருள்களும்‌ இல்லை 
யென்பதை நான்‌ அறிந்துகொள்வேனாக. 


மண்ணின்‌ தொகை மாநிலம்‌. மண்ணில்‌ 
மாண்பில்லாவிட்டால்‌ மாநிலத்தில்‌ மாண்‌ 
பில்லாது போய்விடும்‌. ஈசுவர சிருஷ்டியில்‌ 
அற்பமானது ஒன்றுமில்லை. சூரியனிடத்‌ 
துள்ள நிறைவு ஒரு நெருப்புப்‌ பொறியிலு 
மிருக்கிறது. ஓர்‌ அணுவில்‌ குற்றமேற்பட்டு 
விட்டால்‌ அண்டத்தில்‌ குற்றம்‌ வந்துவிடும்‌. 
மனிதனது ஒரு சிறு செயலில்‌ குற்றமுண்டா 
னால்‌ அவனது பாங்கே குற்றமுடையதாய்‌ 
விடும்‌. ஒவ்வொரு கிறு செயலும்‌ பெருஞ்‌ 
செயலாய்த்‌ திகழ்தல்வேண்டும்‌. 


எச்சிலென்று பூவை யிகழ்ந்தோர்க்கு 
்‌ உனைப்போற்றப்‌ 
பச்சிலையுங்‌ கிள்ளப்‌ படுமோ பராபரமே. 


௩ 


| 
்‌ 
£ 
§ 
3 
8 


பப்பபபபபபப்பப்பபபபபபபப்படபப। 


ம்‌ 1 
நட ட பட enone 260000509000000000000000000000000000000 00000000 


121 


896686968666666696664668666626666666566066662,2666666060626966 2626866669 866600020606 68. 


ப்‌ 
்‌ 
5 


சித்திரை: 19 


[EP] 
[=] 
= 


மண்டையோடு 
மாண்பொருளே, மயானத்தில்‌ கிடக்கும்‌ 
மண்டையோடு எனக்கு நல்லறிவு புகட்டுவ 
தாகுக. 


மண்ணுலக வாழ்வு மாண்புடைய தெனினும்‌ மகா 
தேவன்‌ அதற்கு ஒரு மதிப்பும்‌ தருவதில்லை. மண்டை 
யோட்டில்‌ அவன்‌ பிகையெடுத்துண்ணுகிறான்‌. 
விருப்பு வெறுப்பு வடிவெடுத்திருந்த மனிதனுக்குக்‌ 
கருவியாயிருந்த மண்டையோடு இப்போது விருப்பு 
வெறுப்பற்றவனுக்கு ஐயமெடுத்துண்ண உதவுகிறது. 
உயிர்வர்ழ்ந்திருக்கும்போதே மனிதன்‌ அந்த மண்டை 
யோடு போன்று ஆய்விடவேண்டும்‌. தன்‌ சொந்த 
அலுவல்களுக்குச்‌ செத்தவன்‌ ஆய்விடவேண்டும்‌. 
கடவுளிடத்து வெறும்‌ கருவியாயிருக்கவேண்டும்‌. 


தலையே நீ வணங்காய்‌--தலை 
மாலை தலைக்கணிந்து 

தலையா லேபலி தேருந்‌ தலைவனைத்‌ 
தலையே நீ வணங்காய்‌. 


_— தாயுமானவர்‌ 


ப்‌ 
'999௰ூ09260026666000660266020666 009009000000 669௦660060662௦0066606' 


122 


99908902000588000090000000080000860600000050009 89, 


46௦௩௦4௦666646550626626622௦45220662222 6622240606 0600999000000 000S6 GOGO OOOO oOo 09000 


oP 


$952626259526202429202222266266622609962826266%6668262622656226 00, 


மே 2 சித்திரை 20 
கை விளக்கு 
மனத்தகத்து மாறாது மிளிரும்‌ தேவா, 
உன்னை உறுதியாகப்‌ பிடித்துக்கொண்டால்‌ 
அடைய வேண்டியதையெல்லாம்‌ எளிதில்‌ 
பெற்று விடலாம்‌. 


நள்ளிரவில்‌ நடந்து செல்லுதற்கு நெடுந்தூரம்‌ 
இருக்கிறது. சேரவேண்டிய இடம்‌ கண்ணுக்குத்‌ தெரி 
வதில்லை. கைவீளக்கு ஒன்று கைவசமுண்டு. அது 
சில அடிகள்‌ தூரம்‌ வெளிச்சம்‌ காட்டுகிறது. ஆயினும்‌ 
அது போதுமானது. காலெடுத்து வைக்கவேண்டிய 
இடத்தை அது காட்டுகிறது. உடனே செய்யவேண்‌ 
டியது என்ன என்று தானே தெரியவேண்டும்‌? அப்‌ 
போதைக்கப்போது ஆகவேண்டியதை முறையாகச்‌ 
செய்தால்‌ நல்ல முடிவுக்கு அது கொண்டுசேர்க்கும்‌. 
மனசாக்ஷி நம்மிடத்துள்ள கைவிளக்கு. குறியின்கண்‌ 
நம்மை அது எடுத்துச்செல்லும்‌. 


கைவிளக்கின்‌ பின்னேபோய்க்‌ 
காண்பார்போல்‌ மெய்ஞ்ஞான 
மெய்விளக்கின்‌ பின்னேபோய்‌ 
மெய்காண்ப தெந்நாளோ ? 
_ தாயுமானவர்‌ 


80908 000090090660000000000 0000008800000 624626262628666666662266466622666 2026666666 6926 8) 


'6060569662262600692669660090692692296 


க ப்பட்ட. பபப பப்ப பட்டப்‌ 


123 


62900000500909860000080000090000900890 9000000000088 0600808 06800009, 
» 


PPE OSE 68 600000066000600800600600600000800000% 0080000000000 640. 


மே: ” சித்திரை 21 
... வழிப்போக்கன்‌ 

வேந்தே, நான்‌ இவ்வுலகில்‌ ஒரு வழிப்‌ 

போக்கன்‌ என்பதை யாண்டும்‌ ஞாபகத்‌ 
தில்‌ வைத்துக்கொள்‌ வேனாக. 


வழிப்போக்கன்‌ ஒருவன்‌ வழியைப்‌ பாழ்படுத்தலா 
காது. வழியைத்‌ துப்புரவுபடுத்த வேண்டும்‌. நன்கு 
பயன்படுத்துதற்கே வழியிருக்கிறது. அது எல்லார்க்‌ 
கும்‌ சொந்தம்‌. வழியைப்‌ பயன்படுத்தலாம்‌; ஆனால்‌ 
அதனிடத்து உரிமை பாராட்டலாகாது. அதில்‌ பற்று 
வைத்து அங்கேயே நின்று வீடுவதும்‌ பொருந்தாது. 
அதைக்‌ கடந்து, சேரவேண்டிய இடம்‌ போகவேண்‌ 
டும்‌. இவ்வுலகம்‌ என்னும்‌ வழியில்‌ மக்கள்‌ ஓயாது 
வந்துகொண்டும்‌ போய்க்கொண்டும்‌ இருக்கின்றனர்‌. 


வந்த வரவை மறந்துலகாய்‌ வாற்ந்துகள்ம 
பந்தமுற வுன்னைப்‌ படிப்பிக்கக்‌ கற்றவர்யார்‌ 
இந்தமதீஏன்‌ உளக்கிங்‌ கெள்மதிகேள்‌ என்னலே 
சந்தத நெஞ்சே பரத்திற்சாரின்‌ இன்பம்‌ உண்டாமே. 


_— தாயுமானவர்‌ 


'௪65669069296242629222696060629225962626966696660606609606622960072996௦090929 ௨: 


ச ல] 


124 


மே 4 'சித்திரை 22 
சிறு செயல்‌ 
செம்பொருளே, செயலில்‌ கிறியது பெரி 
யது என்னும்‌ வேற்றுமை என்‌ சிந்தையை 
விட்டு விலகியோடுக. 


உண்பது, உறங்குவது, ஓய்வெடுப்பது, 
பேசுவது போன்றவை பாமரர்க்குச்‌ சிறு 
செயல்களாம்‌. ஆனால்‌ அவைகளில்‌ மிளிரும்‌ 
மாண்பு மேலோர்க்கே விளங்கும்‌. அப்‌ 
போதைக்கப்போது செய்யவேண்டிய அலு 
வல்களை அவர்கள்‌ ஆர்வத்துடன்‌ புரிகின்ற 
னர்‌. தவறுதல்‌ ஒன்றைமட்டும்‌ அவர்கள்‌: 
தவிர்க்கின்றனர்‌. மற்று, அவசரப்படுவதும்‌ 
ஒத்திவைப்பதும்‌ அலட்சியப்படுத்துவதும்‌ 


668668622266262௦௦௦0696666669666025626660200606666666056 0050600000, 


உட 
228 
Sse 
& & 
ட 
BH 
௯ ௫2ஐ 
88 
உ 
5a 
28 
ம 
டு 
டி 
8 


qT: SHE கணக. 

யோக: கர்ம கெளசலம்‌ 
செய்வதைச்‌ செம்மையாகச்‌ செய்வது யோகம்‌. 
_ பகவத்கீதை 


7௪9499 29027228726652 6299225225 TOOTOOVO FOC O0000SO9OOTO0 0000000000000 0000600000 00000000000: 


a590600065606609006500000009 


125 


&ஃ 
பப பபப பபப 21111. 3௪௪௪௦௦௦928 6262666626222226626௨8 652. 


சித்திரை 23 


ல. 
5 
ளு 


பண்பு 

புண்ணியா, உனக்கு நான்‌ சாத்தும்‌ 
பண்பு மாலையில்‌ என்னுடைய ஒவ்வோர்‌ 
எண்ணமும்‌ செயலும்‌ நன்‌ மலராக அமைவ 
தாகுக. ்‌ 

ஓராண்டு என்பது ஒருமிக்க நமக்கு வந்‌ 
தமைவதில்லை. நொடிப்பொழுதாக அது 
நேர்ந்துகொண்டு போகிறது. பெரியோரிடத்‌ 
துப்பொலியும்‌ பண்பு திடீரென்று உண்டான 
தன்று. அப்போதைக்கப்போது ஆற்றிய 
அற்பக்‌ கடமையை அவர்கள்‌ பண்புடன்‌ 
ரிந்தார்கள்‌. பட்சமாயிருத்தல்‌, தொண்டு 
5 3 புரிதல்‌, நேர்மையாக நடந்துகொள்ளுதல்‌ 
ம ்‌ ஆகியவைகளை அவர்கள்‌ ஓயாது செய்துவந்‌ 
8 தனர்‌. அங்ஙனம்‌ அவர்கள்‌ பண்பே வடி 
வெடுத்தவர்‌ ஆயினர்‌. 


oT 


எண்பதத்தால்‌ எய்தல்‌ எளிதென்ப யார்மாட்டும்‌ 
பண்புடைமை என்னும்‌ வறக்கு. 


'860696060809010000506060000050000500005000000060080000000000809O00060D0000I0000000 500009000! 


-திகுக்குற 
25 0000500000509000000500008000060000000905500009060 0009S OOOO 0° 


126 


மே 6 சித்திரை oa 
கேடு 
வெள்ளை த்‌ துணியில்‌ வீழ்ந்த புள்ளி முன்‌ 
நின்று புலப்படுவது போன்று என்‌ உள்‌ 
ளத்தில்‌ உதிக்கும்‌ சிறு குற்றமும்‌ எனக்குத்‌ 
தென்படுக, 


தகவிலான்‌ ஒருவன்‌ தன்னிடத்துள்ள சிறு ; 
குற்றத்தைக்‌ குற்றமாக மதிப்பதில்லை. பிற ; 
ரிடத்திலுள்ள பெருங்‌ குற்றத்தைக்‌ காட்டித்‌ 3 
தருவதைவீடத்‌ தன்னிடத்துள்ள சிறிய கேட்‌ 3 
டைக்‌ களைவது மேல்‌. கேட்டில்‌ பெரியது $ 
சிறியது என்ற பாகுபாடு கிடையாது. சட்டி 3 
யினுள்‌ சிறு துவாரமிருந்தாலும்‌ அது சமைப்‌ : 
பதற்கு உதவாது. தன்‌ குற்றம்‌ களையாத 
வன்‌ குணவான்‌ ஆகான்‌. 


6666099006 2622656622 2252565652, 6455665656585256 266௪௧ 566465995665626229 


கேடிலியை நாடுபவர்‌ கேடிலாரே. 


127 


920606059520500086000989400000062ZO GVO 00° 


மே 3 சித்திரை 25 
-. பலி 
மன்னே, நான்‌ சொந்தம்‌ பாராட்டும்‌ 
என்னையே உனக்குப்பலிதானமாக வழங்கி 
விடுவேனாக. 


அவரவர்‌ பாகத்துக்கு - ஏற்றாற்போன்று 
மக்கள்‌ கடவுளுக்கு ஏதாவது படைக்கிறார்‌ 
கள்‌. மற்ற ஜீவ ஐந்துக்களைப்‌ பலியாகக்‌ 
கொடுப்பது கீழ்த்தரமான கொடை. நல்‌ 
லுணவைக்‌ கடவுளுக்கு நைவேத்தியம்‌ 
பண்ணி மற்றவர்களுக்குப்‌ பிரசாதமாய்‌ 
வழங்குவது மேலானது. கடவுள்‌ மூலம்‌ 
உயிர்களெல்லாம்‌ இணைக்கப்பட்டிருக்கின்‌ 
றன என்பதை அது அறிவுறுத்துகிறது. 
தன்னையே தெய்வக்‌ காரியத்துக்கு மன 
மவந்து ஒப்படைத்து விடுவது ஒப்பற்ற 


$56066%660666066606660606666666696690 8662666666 666666660646666666004666906. 


ஓ 
& 
ட்‌ 
2] 
டு 
5 


6955509065 ௨௨௫6௨௧6௨௨௫௧௨௦௦௦௧௪௪௨௦௫௰௧௰௰௰௰௫௰௰௰௰௰௰௰௰௫௰௰௰௰௰௫௰௰௫௰662௫222262௦25629025222925 ௨ 


துள்ளும்‌ அறியா மனது பலி கொடுத்தேன்‌. 


-- தாயுமானவர்‌ 5 


128 


மே 8 சித்திரை 26 
சத்தியம்‌ 
சத்தியத்தைச்‌ சார்ந்திருக்குமளவு நான்‌ 
கடவுளைச்‌ சார்ந்‌ திருப்பவன்‌ ஆகிறேன்‌. 


அண்டமனைத்திலும்‌ வியாபித்திருப்பது சத்தியம்‌. 
ஒழுங்குப்பாடும்‌ முறைமையும்‌ நேர்மையுமாக அது 
மிளிர்கிறது. அதைக்கூட்டவோ குறைக்கவோ முடி 
யாது. மனிதனைச்‌ சார்ந்து சத்தியமில்லை; சத்தியத்‌ 
தைச்‌ சார்ந்து மனிதனிருக்கிறான்‌. அதைப்‌ புறக்‌ 
கணிக்குமளவு அவன்‌ தன்னையே அழித்துக்கொள்ள 
வழி தேடுகிறான்‌. சத்தியத்தைக்‌ கடைப்பிடிக்குமளவு 
அழியாத்‌ தன்மைககு அவன்‌ தன்னை ஆயத்தப்படுத்து 
கிறாள்‌. 


ன VAT ஈர. 
ஸத்யமேவ ஜயதே, நாந்ருதம்‌. 
உ _ முண்டகோபதிஷத்‌ 


தன்நெஞ்‌ சறிவது பொய்யற்க பொய்த்தபின்‌ 
தன்நெஞ்சே தன்னைச்‌ ௬டும்‌. 

்‌ 2 திருக்குதள்‌ 
$896 880806000550050066066500005005590800000000800009 0050090800 67 


60.9 129 


௩௪௪௪௧௧ 9924479%265222226599969285 2௫225 669660962992266266 2262999929 69966966665696684868 


 ,446௪652629226262252629625964662262622526222252262622626229௨ 


மே 9 சித்திரை 27 
ஆசை 
ஆசை என்னைப்‌ பாசக்‌ கடலுக்குள்‌ 
அமிழ்த்திவிடுகிறதெனினும்‌ ஈசா, உன்னைப்‌ 
பற்றி ஆசைகொள்வேனானால்‌ நான்‌ உய்வ 
தற்கு அதுவே உற்ற உபாயம்‌. 
ஆசையை நிறைவேற்றவே காம்‌ இவ்வுல 
குக்குள்‌ வந்துள்ளோம்‌. ஆசையால்‌ தூண்‌ 
டப்பெற்று எல்லா அலுவல்களையும்‌ செய்து 
வருகிறோம்‌. உற்றார்‌ பலர்‌ நமக்குண்டானது 
ஆசையின்‌ பயனே. ஆசையினால்‌ நமக்கு நாம்‌ 
எல்லை கட்டிக்கொண்டோம்‌. கடலெங்கும்‌ 
நீந்தி விளயாடுகிற மீன்‌ ஒரு நீர்த்தொட்டிக்‌ 
குள்‌ கட்டுண்டிருப்பதுபோன்று ஆசைக்குள்‌ 
நாம்‌ கட்டுண்டிருக்கிறோம்‌. ஆசையை அகற்றி 
னல்‌ அனைத்தும்‌ நமக்குச்‌ சொந்தம்‌ என்பது 
விளங்கும்‌. 
ஆசை அறுமின்‌ 'ஆசை அறுமின்‌ 
ஈச னோடாயினும்‌ ஆசை அறுமின்‌. 
* - திருமந்திரம்‌ 


பப்ப பபப ப பபபல 


130 


5௫௧௧௧ ௧௧௧௧௧645559656964566226825586566966699559548967656946696626969226926562992221469659284 


பபப ப ப்பபப பபப பா பபப பாப்ப பபப பப பப பாப்பா பபப பபப 


ட? 


மே 10 சித்திரை 28 
கீர்த்தி 
கருணாகரா, நான்‌ கீர்த்தியைக்‌ கண்‌ 
ணெடுத்தும்‌ பாராது அல்லும்‌ பகலும்‌ 
உன்னையே நாடியிருப்பேனாக. 


கீர்த்தி பகவத்‌ சம்பத்துக்களில்‌ ஒன்று. 
ஆனால்‌ அது நிழல்போன்றது.நிழலைப்‌ பிடிக்க 
ஓடுமளவு அது எட்ட ஓடிக்கொண்டேயிருக்‌ 
கும்‌. கீர்த்திக்காக உழைத்தவர்களெல்லாம்‌ 


பபப பப பப்ப பபப ப்பட்ட 


அபகீர்த்தியாக மாறிவிடும்‌. பின்பு அறத்தை 
யும்‌, அறம்‌ காக்கும்‌ கடவுளையும்‌ கடைப்பிடிப்‌ 
போரைக்‌ கீர்த்தி தானே தேடிவரும்‌. 


ஈதல்‌ இசைபட வாழ்தல்‌ அதுவல்லது 
ஊதியம்‌ இல்லை உயிர்க்கு. 
-திகுக்குறஸ்‌ 


6600006 ப பப ப பபப பப பபப பப 4000008000 0000000000000 


131 


கப்ப ட்ப பபப பபபபபபபபபபபபபபபபபபபபபப 0 00 00 0 6 0 00 0 0 0 0 0 0 


௧6௪௪௪2௨24௪22642254242௪4222௨2௧௪௪௦௨௪௨௨ 


,47982568212422689262982942422204229894899626852622626894224802884௨. 
ட்‌ 


சித்திரை 29 


CTT] 
(2) 
6 

= 
= 


சமயப்பற்று 
செம்பொருளே, உன்னைச்‌ சார்ந்திருப்‌ 
பவர்‌ அனைவரும்‌ சேவித்த நெறி ஒன்றே, 
அந்நெறி எனக்கும்‌ உரியதாகுக. 


600696000800, 


வெளி வேஷங்களும்‌ பழக்கவழக்கங்களும்‌ 
சமய அனுஷ்டானமாகா. மனதின்‌ பாங்கு 
சமயப்பற்றை விளக்கும்‌. பகை, பொருமை, 
ஆசை, ஆணவம்‌ முதலியன செந்நெறி சாரா 
மைக்குச்‌ சான்றுகள்‌. இக்குற்றங்களைக்‌ 
களைய முயலுவாயானால்‌ உன்னிடத்துச்‌ சம 
யப்பற்று உண்டு. அன்பும்‌, அமைதியும்‌, 
தன்னலங்‌ கருதர்மையும்‌ உன்னிடத்திருக்கு 
மாகில்‌, நீ ஒரு சமயத்தையும்‌ சேராதவனா 
யிருந்தாலும்‌ நீ சமயப்பற்றுடையவனே. 


ஆறு சமயத்தும்‌ அதுவதுவாய்‌ நின்‌ றிலங்கும்‌ 
வீறு பரைதிருத்தாள்‌ மேவுநாள்‌ எந்நானோ? 


௭ தாயுமானவா 


௪5% ௧௧௧௧௧௨௧௫௧௫ 2௨௨௦௦௨௧௨௧௧ ௦௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰௰எஎ௰௰௰௰௰௰௰௰௰௰ 


ன்‌ 
ட்‌ 
- 
ட 
3 
்‌ 
ன்‌ 
2 
- 
- 
5 
்‌ 
: 
= 
்‌ 
த 
- 
்‌ 
2 
- 
2 
ட 
ட 
ப 
்‌ 
; 
- 
3 
ட்‌ 
[7 


129 90900000000090009000500988 பப்ப 0096500000050 0 050 090° 


122 


,222௪2௪6௦௨௧5௦ 6௦6262622௨ 6௦626262526262626266666222222622௦256202209, 


மே12.... சித்திரை 80 
கோபம்‌ 


கோவே,. நான்‌ கோபத்தின்‌ வசப்பட்டு 
விடும்போதெல்லாம்‌ உனக்கு வேற்றானாகி 
விடுகிறேன்‌. கோபத்தைக்‌ களைந்துவிட்டு 
நான்‌ உனக்கே உரியவன்‌ ஆவேனாக, 


முறை மாறியமையும்போது அமிர்தம்‌ 
நஞ்சாகிறது. மனது அமிர்த சொருபம்‌. 
அதுகோபம்கொள்ளும்போது நஞ்சாக மாறு 
்‌ கிறது. கோபித்திருக்கும்‌ வேளையில்‌ எண்ணு 
கிற எண்ணம்‌ கொடியது. மேலும்‌ உடல்‌ 
முழுதுமே அப்பொழுது கொடியதாகிறது. 
உண்ணுகிற உணவும்‌ நஞ்சாய்விடுகிறது. 
தாற்காலிகமாக அமையும்‌ பைத்தியம்‌ எனப்‌ 
படுகிறது கோபம்‌. 


நகையும்‌ உவகையும்‌ கொல்லும்‌ சினத்தின்‌ 
பகையும்‌ உளவோ பிற. 
-- திருக்குறள்‌ 


133 


0000000050000 0490000000000 00 T0090 0000066090000 0 060069009096 0000 0 6000 000 0 00 0 0 000 0 0 00 


3968252256 622626226625262226962225622666666266 26622202௦22௨86054. 
ப்‌ 


சித்திரை 31 


ஃ 
5 

= 
மே 


உறக்கம்‌ 

உடல்‌ வாழ்வு பொருத்தமற்றது என்பதை 
உறக்கம்‌ ஓயாது விளக்கி வருகிறதெனினும்‌ 
இறைவா, கான்‌ அதை அறியாதிருப்பது 
என்னே! 

உலகப்பற்றுடையார்க்கு நல்ல உறக்கம்‌ 
கிடையாது. கவலையுடன்‌ இடையிடையே 
அவர்‌ விழித்தெழுந்திருப்பார்‌. படுத்தமாத்‌ 
திரத்தில்‌ பிரபஞ்ச மறதி பற்றற்றார்க்கே வரு 
கிறது. நல்லஉறக்கம்‌ மனிதனுக்கு நலமனைத்‌ 
தையும்‌ வழங்குகிறது; உடல்‌ புதுப்பிக்கப்‌ 
படுகிறது; உள்ளம்‌ தெளிவடைகிறது. உறக்‌ 
கத்தில்‌ மெய்ம்மறந்து மனிதன்‌ கடவுள்‌ சந்‌ 
நிதியிலிருக்கிறான்‌. உறக்கத்தை அறிபவன்‌ 
கடவுளைச்‌ சார்ந்திருக்க அறிபவன்‌ ஆகிறான்‌. 


உறங்குவது போலும்‌ சாக்காடு உறங்கி 
விழிப்பது போலும்‌ பிறப்பு. 
திருக்குறள்‌ 


134 


9000060000009 0000 00055096 6069800050005 29 226௨2 ௨0 242422 2222 7822 6800522 2924 5009 ODE Op OD OHO 
96000800005000500000000S00 0S 000s GGOSELLCOTIOOO0COL SCL LSOOCSOT SOOO OOOO Oo0OS 00000000 


,$$44262262628222222222844229962222422696 2265426596 822222 246௦௦௧ ௦0௪. 
o 


மே 14 வைகாசி 1 
பாத்திரத்திற்கு ஏற்ற பொருள்‌ 
அண்ணலே, நின்னருளால்‌ உனக்கேற்ற 
சத்‌ பாத்திரமாக என்னை நான்‌ மாற்றி 
யமைத்துக்கொள்ள வல்லவன்‌ ஆவேனாக, 


கடல்‌ பெரிது எனினும்‌ ஒவ்வொரு பாத்திர 
மும்‌ அதில்‌ தனது வண்ணத்துக்கு ஏற்ற 3 
: 3 அளவே நீர்‌ மொள்ளுகிறது. கடவுளிடத்‌ : 

3 திருந்து மனிதன்‌ தன்‌ தகைமைக்கு ஏற்ற 
்‌ ? தையே அடைகிறான்‌. இன்ப துன்ப மிரண்‌ 

3 டும்‌ அவன்‌ ககைமையினின்றே வருகின்றன. 

£ இன்பத்தைத்‌ துன்பமாக மாற்றுவதும்‌, 
்‌ துன்பத்தை இன்பமாக மாற்றுவதும்‌ வெவ்‌ 
! வேறு பாங்குடையவரது செயல்‌. பாங்கின்‌ 
: ்‌ வேறுபாடு பாத்திரத்தின்‌ வேற்றுமை என்‌ 
: னும்‌ பெயர்‌ பெறுகிறது. சத்பாத்திரமாவது 
்‌ சான்றோர்‌ செயல்‌. 


பாட பப பபபப்ப்ப்பபபபபப।| 


்‌ எவ்வுடல்‌ எடுத்தார்‌ அவ்வுடல்‌ வாழ்க்கை 
இன்பமெனவே துன்ப மிலையென. 
_ தாயுமானவர்‌ 


EE ET 


2261609600900, 


135 


பப்ப பபபபபபபப்ப்ப்பபபபபப்பபபபபபபபபபபபபபபபபப(ப(ப(ட 


16 66௪௪926622 65228256266226266626292200622222922224292226266969222. 
ப்‌ 


மே 15 வைகாசி 2 
போட்டி 
மற்றத்‌ துறைகளிலெல்லாம்‌ போட்‌ 
டிக்கு இடமுண்டு. பெரிய: பொருளே, 
உன்னை அடையவேண்டுமென்பவர்க்கிடை 
யில்‌ போட்டிக்கு இடமில்லை. 


பணம்‌ வேண்டுபவர்‌ வெவ்வேறு துறைகளில்‌ அதற்‌ 
குப்‌ பாடுபடுகின்றனர்‌. ஒருவர்‌ துறையில்‌ இன்னொரு 
வர்‌ நுழைவது போட்டியின்‌ முதல்படியாகும்‌. மற்றப்‌ 
படிகள்‌ படிப்படியாய்‌ வந்துவீடுகின்றன. பதவிக்குப்‌ 
பாடுபடுவதும்‌ அத்தகையது. போகத்துக்குப்‌ பாடு 
படுவது அதனினும்‌ பொல்லாதது. பகையனைத்தும்‌ 
போகப்‌ போட்டியிலிருந்து வருகிறது. பின்பு, பரத்தை 
நாடுபவர்‌ போக்கு வேறானது. பரநாட்டமுடைய 
பிழர்க்குத்‌ துணைபுரியுமளவு அன்னவர்‌ தாமே பரத்‌ 
துக்குச்‌ சொந்தமாகின்றனர்‌, 


எல்லாரும்‌ இன்புற்‌ றிருக்க நினைப்பதுவே 
அல்லாமல்‌ வேறொன்‌ றறியேன்‌ பராபரமே. 


_— தாயுமானவர்‌ 


26 69900000990960685900000000060505009000000500 000000 000000000000 


ப பவத ளத கத்து 


89௪௪222625 2662222222222062226262665622 6222626222 22226292066066 9௨, 


மே 16 வைகாசி 8 
சகோரபச்ஷி 


அண்ணலே, நின்‌ அருனையல்லாது வேறு 
ஒன்றையும்‌ நான்‌ கனவிலும்‌ கருதேன்‌. 


சகோரபக்ஷி மண்ணை வந்து மிதிப்ப 
தில்லை. மண்ணில்‌ படிந்த எதையும்‌ உண 
வாக ஏற்பதில்லை. சந்திர வெளிச்சம்‌ 
ஒன்றே அதற்கு உணவு. மதி மறைந்திருக்‌ 
கும்‌ போது அது உணவற்றிருக்கும்‌. நல்ல 
சாதகன்‌ கடவுளிடத்திருந்து வரும்‌ பேரா 
னந்தத்தைப்‌ புசிக்கிறான்‌. அது வராதவேளை 
களில்‌ அற்ப உலக இன்பத்தைக்‌ கண்ணெ 
டுத்தும்‌ பார்ப்பதில்லை. நெடுநாள்‌ காத்தி 
ருந்தும்‌ கடவுளிடத்திருந்தும்‌ வரும்‌ பேரா 
னந்தத்தையே தனக்குச்‌ சொந்தமாக்கு 
கிறான்‌. 


சந்திரனை நாடும்‌ சகோரபக்ஷிபோல்‌ அறிவில்‌ 
வந்தபரஞ்‌ சோதியையாம்‌ வாஞ்சிப்பதெந்நாளோ? 


_— தாயுமானவர்‌ 


36666062666%66866566666626666666669266686666 6666662666 666666666266666682266660669265826005. 


| 
ர 137 
ஆ 


ஞூ 


62596665927%46669926666666466929956% ௨669992269 56 2646962940 9466622646962948669866696645 99656 


ட 
a6 0900000000000000000000000000000000 0000900000050 000000000000 00 00° 


65 99000000800000. 
ட்‌ 


9299669262 6564669622445686652626 2228226655 944666266228462962299. 


[்‌ 
3 
3 


6065068066005080850886906S0006S0000SS0000 06009, 
ப்‌ 


மே17 : வைகாசி 4 
| சோதனை 
நான்‌ உன்னிடத்து மாறாத அன்பு கொண்‌ 
டுள்ளேனாவென்று சோதித்துப்‌ பார்த்துப்‌ 
பிறகு செம்பொருளே, என்னை நீ ஏற்றுக்‌ 
கொள்‌. 


காம்‌ திருப்தியடைந்திருப்பதாகவும்‌ அமைதியுற்றி 
ருப்பதாகவும்‌ அன்புருவாயிருப்பதாகவும்‌ கடவுளைச்‌ 
சார்ந்திருப்பதாகவும்‌ பலர்‌ பகர்கின்‌ றனர்‌. வாழ்க்கை 
யில்‌ இன்னல்‌ ஏற்படாதிருக்கும்‌ பொழுதே இத்த 
கைய பேச்சுக்கள்‌ வருகின்றன. தோல்வியும்‌ இகழ்ச்‌ 
சியும்‌ ஈஷ்டமும்‌ வரும்‌ பொழுது அவர்களது இயல்பு 
மாறி வீடுகிறது. குறை கூறவும்‌ வெறுக்கவும்‌ தாக்க 
வும்‌ அப்பொழுது அவர்கள்‌ முன்‌ வருகின்றனர்‌. இன்‌ 
னலைக்‌ கொண்டு மனிதன்‌ சோதிக்கப்படுகிறான்‌. 


பொய்வார்த்தை சொல்லிலோ 
திருவருட்‌ கயலுமாய்ப்‌ 
புன்மையேன்‌ ஆவன்‌ அந்தோ ! 
_— தாயுமானவர்‌ 


6515550050565 500000500556000000000009S 


$559680095590680505009 605065 00505556650000 0006900000809 607 


138 


மே 18 வைகாசி 5 
கர்ப்பக்கிரகம்‌ ' 
பிரகாரங்களையெல்லாம்‌ தாண்டிக்கர்ப்பக்‌ 
கிருகத்துக்குள்‌ வந்தால்தானே கடவுளே, 
உன்னை நான்‌ காணமுடியும்‌ ₹£ 


பொறிகள்‌ வாயிலாகப்‌ புறவுலகத்தில்‌ 
போவதெல்லாம்‌ பாழ்‌. ஆங்குள்ள கூச்சல்‌ 
நிறைந்த களியாட்டமும்‌, குழப்பம்‌. நிறைந்த 
போராட்டமும்‌ துன்பத்தைத்‌ தருகின்றன; 
ஆற்றலை அழித்துவிடுகின்றன. உள்முக 
மாகத்‌ திரும்பி மனத்தின்‌ உள்ளே கர்ப்பக்‌ 
கிருகத்துக்குப்‌ போகும்‌ பொழுது புத்துயிர்‌ 
வருகிறது. உள்ளே உள்ள அமைதி ஆனந்‌ 
தத்தைக்‌ கொடுக்கிறது. ஆறுதல்‌ அடைதற்கு 
உற்ற இடம்‌ மனது என்னும்‌ கர்ப்பக்கிருகம்‌. 


ஈனந்‌ தருநாடு இதுநமக்கு வேண்டரவென்று 
ஆனந்த நாட்டில்‌ அவதரிப்ப தெந்நாளோ ? 


_— தாயுமானவர்‌ 


2202722200291270626698666 2226622996 88 2664209995 20 2569 2609266822 2 2969268626 222 0056 62696 86' 


'8422926962696262822 2222226926 6229266626 96 268609 62608௦௦௦6௦௦௨௦௨௦௦7 


139 


528226222226228426566262௧42666666666266௨6666 665660 225. 


பபப டப ப பபபப்(ப( 


மே 19 வைகாசி 6 : 
தான்‌ 
உனக்குரிய பொருளென்று என்னை 
யறிந்து உனக்கு என்னைக்‌ கொடுத்துவீட்‌ 
டால்‌ உன்னை நான்‌ அடையலாமே / 


தான்‌ தேடும்‌ பெருநிலையை மனிதன்‌ தன்‌ 
னிடத்துக்‌ காணாவிடில்‌ அதை வேறு எங்குக்‌ 
காண்பான்‌ ? தன்னில்‌ தானாயிருக்க அஞ்சுப 
வனுக்கு அயலார்‌ எங்ஙனம்‌ ஆறுதல்‌ அளிப்‌ 
பர்‌? அடைக்கலம்‌ புகத்‌ தன்னிடத்து ஒன்‌ 
றையும்‌ காணாதவன்‌ வேறு எங்கும்‌ நிலைத்த 
நிம்மதியைப்‌ பெறமாட்டான்‌. புறத்தில்‌ : 
உள்ள யாவும்‌ அழியும்‌ தன்மையன. அகத்‌ $ 
தில்‌ இருப்பது ஆத்மா. தன்னில்‌ நிறைவு 
காணலாம்‌. தேடும்‌ அனைத்தையும்‌ தன்னில்‌ 
பெறலாம்‌. தனக்கு நித்திய வாசஸ் தானம்‌ 
தானே. 


தன்னை அறியாது சகந்‌ தாறய்‌ இருந்துவிட்டால்‌ 
உன்னை அறிக்க உண்டோ பரரபரமே. 


| 
79 
£ 
த 
3 
2 


'2௪ ௪296266292 22620 2562692222 22௦252622௦௦ 0000000008 பப்‌? 


140 


,$4682852626660262626222629666266222266666666222620066 6956560669 854. 
1 ட்‌ 


விலகியிரு 
உலகப்‌ பொருள்களை வேண்டி. நிற்கும்‌ 
நான்‌ ஒண்பொருளே, உன்பொருட்டு அவை 
களை விட்டு விலகியிருப்பேனாக. 


உடலுக்கு ஓய்வு தேவை; உறக்கம்‌ தேவை. 
ஓய்வு, உறக்கம்‌ வாயிலாக உடல்‌ புதுப்பிக்‌ 
கப்படுகிறது. வேண்டிய அளவு ஓய்வும்‌ 
உறக்கமும்‌ இல்லாவிட்டால்‌ உடல்‌ தேய்‌ 
கிறது. விலகியிருக்கும்‌ பாங்கு ஆத்மாவுக்‌ 
குத்‌ தேவை. உலக வியவகாரங்களிலிருந்து 
3 அது இடையிடையே விலகிக்கொள்ளவேண்‌ 
டும்‌. அப்பொழுது உள்ளிருந்து உயர்வு 
3 தானே வருகிறது. விலகியிரு, விழித்திரு, 
ற நெஞ்சம்‌ உடைத்திரு. 


6562626066 626640662௦6 22646௦ 666௦666௦.4666665265௦96. 


> 
3 


தன்னை அறியத்‌ தனிஅறிவாய்‌ தின்‌ றருளும்‌ 
நின்னைஅறிந்‌ தென்‌அறிவை நீங்கிநிற்க 

வேண்டாவோ ? 

தாயுமானவர்‌ 


'626992680669626666268 6698666666 066906066666686696606666655 96! 


141 


,$$46666644226௦6666406 6௦9௦ 


மே 20 வைகாசி 7 3 


2729627652 6172227679 76050 29222262668200662266026 9022682969 7962026696 OOO COON OOOO 00000 


்‌ மே 21 வைகாசி 8 
ஸ்துதி 
பழம்‌ பொருளே, உனது புகழில்‌ என்‌ 
மனது பரமதிருப்‌தியடைந்திருப்பதாகுக. 


வெள்ளைத்‌ துணியில்‌ எந்தச்‌ சாயத்தை 
வேண்டுமானாலும்‌ ஏற்றலாம்‌. மனதின்‌ 
அமைப்பு அத்தகையது. எதை உவகை 
யுடன்‌ எண்ணுகிறதோ அதன்‌ இயல்பை 
மனது வாங்கிக்‌ கொள்கிறது. கடவுளின்‌ 
பெருமைகளை யெல்லாம்‌. பேசுவதும்‌ பாடுவ 
தும்‌ ஸ்துதியாகும்‌. உள்ளுணர்ச்சியோடு 
அவனைத்‌ துதிக்குமளவு மனது அவன்‌ மயமா 
கிறது. அவனது பெருமைகளை யே பாராட்‌ 
டிப்‌ பேசிப்‌ பழக வேண்டும்‌. 


இருள்சேர்‌ இருவினையும்‌ சேராஇறைவன்‌ 
பொருள்சேர்‌ புகழ்புரிந்தார்‌ மாட்டு. 
- திருக்குறள்‌ 


142 


படட பப்ப பபபபபபப்ப(பப(படப(டட( டட 


$99688480064646820/66860460௦89 260666 84666664062 666666 6966626802666690666665666662662695 


கி்‌ 
ப்‌ 


மே 22 


சந்தித்ததும்‌, 


ருக்கிறோம்‌. 


22௨௪222692 5255௨52525௧5௧2௦2௨2௧௧௨௪௨௪௨௨௨௪௨௧௧௨௪௨௨௨௨௨௨௨௨ 


ட்ட 


கொண்டு பார்‌. 
தென்படுவான்‌”” என்றாள்‌ ராதை. 
சனத்தை நாம்‌ ஒவ்வொருவரும்‌ பூசக்‌ கடமைப்பட்டி 


அஞ்சனம்‌ 


எல்லாம்‌ உன்‌ சொருபம்‌ என்று காண்ப 
தற்கான மனபரிபாகத்தைமெய்ப்பொருளே 
நீ என்‌ மாட்டு அமைத்தருள்வாயாக. 


தன்‌ செல்வன்‌ கண்ணனைக்‌ காணவில்லையே என்று 
தாய்‌ யசோதை தேடியலைந்தாள்‌. ஸ்ரீமதி ராதையைச்‌ 
££ நீ கண்ணனை எங்கேயாவது கண்‌ 
டாயா !”” என்று வருந்தி வீனவிலள்‌. தாயே, உள்‌ 
கண்களில்‌ பிரேமை பக்தி என்னும்‌ மை தீட்டிக்‌ 
திரும்பிய. விடமெல்லாம்‌ கண்ணன்‌ 


ஈனமில்லா மெய்ப்பொருளை 
இம்மையிலே காணவெளி 

ஞானமெனும்‌ அஞ்சனத்தை 

நான்பெறுவ தெந்நாளோ ₹ 


ப பப ப ப்ப்ப்ப்ப்பபபபப। 


143 


வைகாசி 9 


J 


அத்தகைய அஞ்‌ 


060000000090000000000000000000900000S00S 00000 IO00G0O000000S000 


_ தாயுமானவர்‌ 


5822222622 6222266226 5066626662 666226262262222062296262௦62 000069, 


மே 29 வைகாசி 10 
அஸ்திவாரம்‌ 
காற்றையும்‌, மழையையும்‌, பூகம்பத்தை 
யும்‌ எதிர்த்து அஸ்திவாரம்‌ வீட்டைக்‌ காப்‌ 
பதுபோன்று இறைவா, நீ என்‌ மனதுக்குள்‌ 
ளிருந்து என்னைக்‌ காப்பாற்றுவாயாக. 


பபப ப்ப பப்பட்‌ 


புறவுலகில்‌ நரர்களதும்‌ தேவர்களதும்‌ ஆன 
துணையை எதிர்பார்க்கும்ளவு நீ விடுதலையடைந் தவன்‌ 
இல்லை. ஆனால்‌ வீரியமும்‌ வீறாப்பும்‌ ஒன்றல்ல. வீறாப்‌ 
பூடையவனது இன்பதுன்பம்‌ தன்‌ கைவசத்திலில்லை. 
மற்றவர்‌ எளிதில்‌ அவனை அலைக்கழித்துவிடலாம்‌. 
பின்பு, வீரியமோ சித்‌. தமிசை குடியிருக்கிற தெய்வத்‌ 
திடமிருந்து வருகிறது. உள்ளிருந்து வரும்‌ காமக்‌ 3 
குரோதங்களும்‌, புறத்திலிருந்துவரும்‌ புகழ்ச்சி 
இகழ்ச்சிகளும்‌ அவளைப்‌ புரட்டிவிடமாட்டா” 


யார்‌ உறவு எனக்கு இங்கு? ஆர்‌ அயல்‌ உள்‌ 
ளார்‌? ஆனந்தம்‌ ஆக்குமென்‌ சோதீ! 
_— மாணிக்கவாசகர்‌ 


18966609000600000000080000900000000000000000069 0000000000000 S000 06 


144 


a9050800080600606000095008660660606660500066606605060066600665 600860006000 06 6000000000906 0 09, 


$66 98600606000050000500000: 


-9986629226668222556966௨6௧ 76௧2௦௨4௦6௦ 989500 66௧௧௧0 6௦௪96௧௧9௪ ௧9௭, 
ட்‌ 


மே 24 வைகாசி 11 
ஒதுதல்‌ 
இறைவா, உன்‌ பெருமையைப்‌ பற்றிப்‌ 
பெரியோர்‌ உள்ளத்தில்‌ பொங்கியெழுந்த 
பாக்களை நாள்தோறும்‌ நான்‌ ஓதுவேனாக. 


ஏதேனும்‌ ஒரு மொழியை மொழிந்துகொண்டு வர 
வர வாக்குச்‌ சுத்தமடைகிறது. ஓதுதலோ அதிலும்‌ 
மேலானது. ஆப்தர்கள்‌ அருளிச்‌ செய்த பாடல்கள்‌ 
$ பரபோதம்‌ நிறைந்தவைகள்‌. பொருள்‌ வீளங்கினலும்‌ 


605605550056 000650000000T 06066606 60000668 000000, 


$ விளங்காவிட்டாலும்‌ஆப்தமொழிகளை ச்சிரத்தையுடன்‌ 
பகர்வதே ஓதுதலாகும்‌. அதனால்‌ வாக்குத்‌ தெளிவும்‌, 
மனத்‌ தெளிவும்‌, அருள்காட்டமும்‌ சேர்ந்து அமைகின்‌ 
றன. எனவே ஓதாமல்‌ ஒருநாளும்‌ இருக்கவேண்டாம்‌. 


ஓதும்‌ மயிர்க்கால்‌ தொறும்‌ அமு தூறிய 

பேதம்‌ அபேதம்‌ பிறழாத ஆனந்த 

மாதி சொரூபங்கள்‌ மூன்றகன்‌ றப்பாலை 

வேதம்‌ ஓதுஞ்‌ சொரூபிதன்‌ மேன்மையே. 
வட்ட ஸ்ட்‌ 


60-10 145 


னில்‌ ம வ பாப்‌ ண்பன்‌ 


 ,55௪௪௪௪௪௪௪௪௪4௪௪௪௧௪௨௧௪6௪௪௭௦௧௨௨௨௪௧௨௨௧௪௪௨௧௫௮௨ 


௫ ௨2262222222622 2622262662 662221662௦ 226252 662565 66606622662220200,. 
ட்‌ 


மே 25 வைகாசி 12 
தவம்‌ 
எம்பெருமானே, உன்னை நான்‌ பெறுதற்‌ 
குத்‌ தவமே வடிவெடுத்தவன்‌ ஆவேனாக. 


பழைய இரும்பைப்‌ புதியதாக்கலாம்‌. 
இரும்பின்‌ . வடிவத்தையும்‌ வேண்டியவாறு 
மாற்றிவிடலாம்‌. உலையில்‌ இட்டு உருக்கு 
தல்‌ ஒன்றே அதற்கெல்லாம்‌ உற்ற உபாயம்‌. 
மனிதன்‌ .தன்னப்‌ புதுப்பிக்கவும்‌ தன்‌ 
இயல்பை மாற்றவும்‌ முடியும்‌. பேருணர்ச்சி 
உள்ளத்தில்‌ பொங்கி யெழுந்துகொண்டிருந்‌ 
தால்‌ அது தவமாகிறது. அவ்வுணர்ச்சி 
யினின்று தான்‌ எண்ணிய நிலையைப்‌ பெறு 
தல்‌ எளிதாகிறது. 


வேண்டிய வேண்டியாங்‌ கெய்தலால்‌ செய்‌ 

ஈண்டு முயலப்‌ படும்‌. [ தவம்‌ 
- திருக்குறள்‌ 

௪௪62662222 282222222622226222288222 2022222622 2820222250 


- 146 


52225647264568222௨72242866869446422289026256228688966926068608840027066212022042212222495 


உப பப பபபபபபப்ப்பபபபபபப ப பபபபபபபபப் பபப 


 4$996892669689262222226626499668222996494496469252256646255645 998௧3. 
ட்‌ 


மே 26 வைகாசி 13 
அஸ்பர்ச யோகம்‌ 
என்‌ ஆருயிரே, நீ எனக்குப்‌ புறம்பா 
யிருந்தாலல்லவோ நான்‌ உன்னை வந்தடை 
தல்‌ என்பது ஏற்படுகிறது. நீயே நான்‌ 
என்றுணர்ந்திருப்பேனாக. 


துணிகளைப்போட்டு மூடி ஒரு மனிதனை மறைத்து 
வைத்துவீடலாம்‌; அறைக்குள்‌ முடி அவனை மறைத்து 
வைத்துவிடலாம்‌; ஆனால்‌ அவனிடத்திருந்தே அவளை 
மறைக்கமுடியாது. தன்‌ பிரக்ஞையினின்று மனிதன்‌ 
எந்த அவஸ்தையிலும்‌ பிரிவதுமில்லை; பின்பு அதனேடு 
சேருவதுமில்லை. யாண்டும்‌ பீரகஜை சொருபமாக 
அவன்‌ இருக்கிறான்‌. தன்‌ எதார்த்த சொருபத்தை 
அவன்‌ புதிதாகப்‌ போய்த்‌ தொடுவதில்லை. தான்‌ தன்‌ 
மயமாயிருப்பது அஸ்பர்ச (தொடாத) யோகம்‌, 


மாயா விகார மலமொழிசுத்‌ தாவத்தை 
தோயா அருளைத்‌ தொடருகாள்‌ எந்நாளோ? 


_ தாயுமானவர்‌ 


$0502860000000006006650050000820500000600S8080SSS00TS05S000000T500600008500 0000000806000 9, 
2609060090000 005009750000 0900 0900909500000 0900009009900 O 000600000700 0006 G0 G09 OTO GOOD 00S 0: 


147 


மே 27 வைகாசி 14 

பெருநெறி 
மாண்பொருளே, எனது முயற்சிகளனைத்‌ 

தும்‌ உன்னை அடைதற்கான நெறிகளாகுக, 


ட்‌ 


6440466. 


முழு மனதையும்‌ பயன்படுத்தினால்‌ அது 
நிறை வாழ்வு என்ற பெயர்பெற்றுவீடுகிறது. 
மனதின்‌ ஒவ்வொரு கிறு பகுதியும்‌ வேலை 
செய்யும்போது அது தன்னளவில்‌ ஒரு நெறி 
யாகிறது. ஒரு காலாலே நடந்து போகலாம்‌. 
இரண்டு காலால்‌ நடப்பது அதிலும்‌ மேலா 
னது. கை வீசி நடப்பது அதிலும்‌ எளிது. 
உணர்ச்சி, எண்ணம்‌, அறிவு ஆகிய எல்லாப்‌ 
பகுதிகளும்‌ நாடிய லட்சியத்தை முன்னிட்டு 
உழைக்கும்போது அது பெருநெறி என்ற 
பெயர்‌ பெறுகிறது. 


பா பப பபப்பபப்பபபபபபபபபபபப। 


பாப்ப ப பபப ப்ப பபப ப்பட்ட 


பெருநெறி பிடித்தொழுக வேண்டும்‌ 
3 மதமானபேய்‌ பிடியாதிருக்க வேண்டும்‌. 
௩ திருவருட்பா 


924௦262266626666666969266669262626626066261609612866462222626929805' 


148 


- 
அ. 
1 
அ. 
- 
- 
> 
- 
அ. 
- 
- 
௪. 
- 
> 


பய 


1595622622 68266260௦26206926566266696% 246805௦666 52௨௦௦௦௦௦௨ ௨௦௮௧௦ 


மே 28 வைகாசி 15 
அவன்‌ 
குழந்தையொன்று தூணைப்‌ பற்றிக்‌ 
கொண்டு வேகமாகச்‌ சற்றிவருவது போன்று 
பீரபோ, உன்னை நான்‌ பற்றிக்கொண்டு 

வாழ்க்கையில்‌ இறங்குவேனாக. 


மின்சக்தி வெவ்வேறு , இடத்தில்‌ வெவ்‌ 
வேறு வடிவெடுத்து வேலைசெய்கிறது. ஓர்‌ 
இடத்தில்‌ வெப்பத்தை உண்டுபண்ணு 
கிறது; மற்றோர்‌ இடத்தில்‌ தணுப்பை உண்டு 
பண்ணுகிறது. ஓர்‌ இடத்தில்‌ இயந்திரத்தை 
இயக்குகிறது. இன்னுமொரு பக்கம்‌ காந்த ; 
மாக மாறி அசையாது பிடிக்கிறது. தெய்வம்‌ : 
உயிர்‌ அனைத்துக்கும்‌ உயிராயிருப்பதால்‌ ' 
வாழ்வு வெவ்வேறு வடிவெடுக்கிறது. 


்‌ அவனை ஒழிய ய அமரரும்‌ இல்லை 
3 அவனன்றிச்‌ செய்யும்‌ அருந்தவம்‌ இல்லை 
்‌ அவனன்றி மூவரால்‌. ஆவதொன்‌ றில்லை 
3 அவனன்றி ஊர்புகும்‌ ஆறறியேனே. 
- திருமந்திரம்‌ 


ன்‌ 


பபப பபப பப்ப பபப பபபவட்ட 


'*54222௦9602226999949496259666602,6662440996569662495206520922609 


149 


மே 29 வைகாசி 16 
எதிரொலி 
எந்தையே, நீ மனத்தகத்து மாறாது வீற்‌ 
றிருந்துகொண்டு எனது வாழ்வு மயமான 
ஓலத்துக்கேற்ற வதிய! உண்டு 
பண்ணுகிறாய்‌. 


வாய்ப்பு அனைத்தும்‌ ஒருங்கே அடையப்‌ 
பெற்ற இனைஞன்‌ ஒருவன்‌ வாழ்வு இனி 
மையேவடிவெடுத்தது என்கிறான்‌. இனிமை 
என்ற எதிரொலி மனச்சாக்ஷியினிடமிருந்து 
வருகிறது. துயருறுவோன்‌ ஒருவன்‌ இதுவும்‌ 
ஒரு வாழ்வா என்கிறான்‌. இதுவும்‌ ஒரு 
வாழ்வா என்னும்‌ எதிரொலி உள்ளிருந்து 
வருகிறது. அவரவர்‌ பாங்குக்கேற்ற பதில்‌ 
உள்ளிருந்து வருகிறது. பக்குவமடைந்த 
வர்க்கு எதிரொலியில்லை. பொருள்‌ உள்ள 
படி. மிளிர்கிறது. 
சொல்லிறந்து நின்ற ௬ுகரூபப்‌ பெம்மானை 
அல்லும்பகலும்‌ அணைவேனே பைங்கிளியே? 


ணன்‌, தாயுமானவர்‌ 


686662669௦066 6642606666 6668266266 6862 6666664666 6602666626 800666606%466066006066668902. 
பபப வண த வ டண்‌ னைக வைக ணக வ னன்‌ 


',,920999%024௦02%,69956996620662204095699 5226 0599252692200660257 


150 


௦9998868666666968686%862 5626865227 2966565226 665296 52௪௧55 9௧௧௨௧ 2௪ 
ட. 


மே 30 வைகாசி 17 
பாம்பாட்டிச்‌ சித்தன்‌ 

மன்னே, என்‌ மனது என்னும்‌ பாம்பைக்‌ 

கட்டி ஆட்டத்‌ தெரிந்துகொள்வேனானால்‌ 

பிறகு உன்னை நான்‌ வந்தடைவது திண்ணம்‌. 


ஒழுக்கத்தில்‌ நிலைநிற்கின்றவர்க்கு மன 
வுறுதி அதிகரிக்கின்றது. காளடைவில்‌ அது 
்‌ ஆத்ம சக்தியாக வடிவெடுக்கிறது. சரீரத்‌ 

3 தின்‌ அடிப்பகுதியில்‌ மூலாதாரம்‌ என்னும்‌ 
3 இடத்தில்‌ பாம்பு போன்று அது எழுந்திருக்‌ 
3 கிறது. அதற்குக்‌ குண்டலினி என்று பெயர்‌. 
3 கடவுள்‌ காட்சிக்காக அதை நன்கு கட்டியாள 
வல்லவன்‌ சித்தன்‌. அங்ஙனம்நாம்‌ ஒவ்வொரு 
வரும்‌ பாம்பாட்டிச்‌ சித்தன்‌ ஆகவேண்டும்‌. 


260608600506 00060660066000000660066099, 


கப்ப பப பபபபபபபபபபபபபப பபப 


குத்திரமெய்ப்‌ புற்றகத்துக்‌ 
குண்டலிப்பாம்‌ பொன்றாட்டுஞ்‌ 
சித்தனைஎன்‌ கண்ணால்‌ 
தெரிசிப்ப தெந்நாளோ? 


_— தாயுமானவர்‌ 


ர்க்ச்ச்சச622922392549466 926424௦5௨4 64௨ 
'79692609900955௫ 25௪6699555 265666900600699696652529-. 


'862626960660660266606686650662060622%666268246%56260666602092666490: 


151 


௮5 1866666660 6666666668666666 6666666686 6664 6666666646 64064626646606660660666066208. 


௧2௨9௨௦, ௪௦௨9௦௦௦௦046 522252 6௦௦2௦ 222௦2 966252௦200௦2௦2௦2௦42௦6268 652. 
> 


மே 31 வைகாசி 18 
குழல்‌ 
கண்ணா, உன்‌ கானத்தைக்‌ கிளப்புதற்‌ 
கேற்ற குழலாக என்னை அமைத்துக்கொள்‌ 
வாயாக. 


குழல்‌ நாணலினின்று வருகிறது. நாணலை மிதித்‌ 
தால்‌ செத்தையாகிறது. அது கண்ணன்‌ கை பட்டால்‌ 
இனிய ஓசையை உண்டுபண்ணுகிற குழல்‌ ஆகிறது. 
மனதைத்‌ தெய்வ சந்நிதிக்கு எடுத்துச்செல்ல அது 
கருவியாகிறது. ஈம்‌ உடல்‌ வாழ்வைக்‌ காலில்‌ மிதிக்கும்‌ 
செத்தையாக்கலாம்‌, அல்லது கண்ணன்‌ கையிலிருக்‌ 
கும்‌ குழல்‌ ஆக்கலாம்‌. 
கருங்கண்‌ தோகை மயிற்பீலி யணிந்து 

கட்டி. நன்குஉடுத்த பீதக ஆடை 
அருங்கல உருவின்‌ ஆயர்‌ பெருமான்‌ 

அவன்‌ ஒருவன்‌ குழல்‌ஊதின போது 
மரங்கள்‌ நின்று மதுதாரைகள்‌ பாயும்‌ 

மலர்கள்‌ வீழும்‌ வளர்கொம்புகள்‌ தாழும்‌ 
இரங்கும்‌ கூம்பும்‌ திருமால்‌ நின்ற நின்ற 

பக்கம்‌ நோக்கி அவை செய்யும்‌ குணமே. 

_— பெரியாழ்வார்‌. 


க பபப ப்பபபப்ப்ப பபப பபப பப பபபபபப பப டட்டட்பபப்பபபப பப பப்பு பபப 


'2966220226%9902269026262262625550569202692௦56௦65௦692646௦௦526669 66' 


152 


29000950000050608090000800005009000006500990000000000800000000029, 


ஜூன்‌ 1 வைகாசி 19 
பழக்கம்‌ 
பழம்பொருளே, உன்னை வீட்டுப்‌ பிரியாத்‌ 
தன்மையைப்‌ பழக்கத்தால்‌ பெற நான்‌ 
முயலுவேனாக. 


ஒரு கருவியைக்‌ கையாள மனிதனுக்கு 
; முதலில்‌ முடியாது போய்விடுகிறது. பழக்கத்‌ 
3 தில்‌ கருவியும்‌ கையும்‌ ஒன்றாய்‌ வீடுகின்றன. 
3 பிறகு எண்ணியபடி கையும்‌ கருவியும்‌ 
சேர்ந்து வேலை செய்கின்றன. நல்லெண்ணம்‌ 
£ 3 ஒன்று மனதுக்குள்‌ முதலில்‌ நுழையமாட்டே 
து. பழக்கத்தால்‌ அது நன்கு 
நுழையும்படி செய்யலாம்‌. நாளடைவில்‌ நல்‌ 
லெண்ணமே ஊறியதாக நம்‌ நாடி நரம்புகள்‌ 
ஆய்விடுகின்றன. பிறகு கனவிலும்‌ கெட்ட 
எண்ணம்‌ வருவதில்லை. பழக்கமே அதற்குக்‌ 
காரணம்‌. 


i 
& 
ஸ்ம 
5 


பரமுனக்கென்‌ றெண்ணும்‌ பழக்கமே மாறா 
வரமெனக்குத்‌ தந்தருள்என்‌ வாழ்வே பராபரமே. 


_ தரயுமானவர்‌ 


ன்‌ ள்ளன 


o00006099000000600006600000000000600600000. 


300890600500600500005055005900000000604009 09099008 005000000000 0000 


153 


$ ஜூன்‌ 2 வைகாசி 20 : 
புடமிடுதல்‌ 
புடமிடுமளவு பொன்‌ புனிதமடைவது 
போன்று புண்ணியா, உனது உணர்ச்சியில்‌ 
என்‌ உள்ளம்‌ வெதும்புவதாகுக. 


oooboonoobocodedobsoddoscdooddoddboosad. 


மாசு நிறைந்த உலோகம்‌ ங்க, 
புடமிடுதல்‌ ஒன்றே உற்ற உபாயம்‌. தர்ய 
தான உலோகத்தை நல்ல பத்துக்‌ 
பஸ்பமாக்குவதும்‌ புடம்போடுவதாலேயாம்‌. 
வெளியில்‌ யாருக்கும்‌ தெரியாமலும்‌, யாரி 
டத்தும்‌ விளம்பரம்‌ செய்யாமலும்‌, மனது 
தூய உணர்ச்சியிலும்‌, எண்ணத்திலும்‌ 
கொதித்துக்‌ கொண்டிருக்குமானால்‌ அது 
3 தெய்வப்பெற்றி யடைவது திண்ணம்‌. 


dooooodobebsdoddoados 


சுடச்சுடரும்‌ பொன்போல்‌ ஒளிவிடும்‌ துன்பஞ்‌ 
சுடச்சுட நோற்கிற்‌ பவர்க்கு, 
-- திருக்குறள்‌ 


154 


> ந 
அ ச 
* 


©, 


௧96225229௦ 666666656926628466626656066965626662266662666626262,6266292 
ஜூன்‌ 8 வைகாசி 21 
சுற்றம்‌ 

மானுடா, உனக்கு நீயே சுற்றம்‌. புறவுல 
கில்‌ உனக்குச்‌ சுற்றம்‌ வேண்டுமென்று நீ 
ஏன்‌ விரும்புகிறாய்‌ ? 

,தக்‌௨ ஆதரவு வேண்டுமென்று மனிதன்‌ புறவுலகில்‌ 
உள்ள மக்களின்‌ உதவியையும்‌ நட்பையும்‌ நாடுகிறாள்‌. 
அதனால்‌ அவன்‌ பெறம்‌ நலம்‌ இரண்டாந்தரமானது. 
அதிலும்‌ மேலாக மனிதன்‌ தன்னைச்‌ சீர்ப்படுத்துவான 
னல்‌ நலன்‌ அனைத்தையும்‌ அவன்‌ பெற்றுவீடுவான்‌. 
நல்ல மனதே மாறாத்‌ துணையாகிறது. நல்ல மனமுடை 
யார்க்குப்‌ புறவுலகெங்கும்‌ துனை தானே வந்தமை 
கிறது. 

SFEUTEATEN TENET னள fret: | 

அளனாஈ TIA ada எண, ॥ : 
பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய யேஓத்மைவாத்மலஜித: 


னஸ்து சத்ருத்வே வர்தேதாத்மைவ சத்ருவத்‌ 
_ பகவத்கீதை 


க்‌ வெல்தகை யாற்குத்‌ தானுறவாம்‌ 
ட்‌ $ தன்றுல்‌ தனைவெல்‌ தகையில்லாற்‌-கெந்நாளும்‌ 
3 தானே பகைபோல்‌ தனக்கிடர்தானே இழைப்பன்‌. 


_—. பகவத்கீதை வெண்பா 


௫. 
[5] 
ட்ட 
5 


பப பபபபபபபபப்பபப்பபப்பப்பபபபப்பபப்பபப। 


ரள ட ச பதக்க கண்வ 


பபப 


/,426669666606669 6626 66666666686666666606692669062966629609209622 ௧8. 


155 


: ஜூன்‌ 4 வைகாசி 22 
திறவுகோல்‌ 
கோயில்‌ கொண்டிருப்பவனும்‌ நீ; கோயி 


லுக்குத்‌ திறவுகோலாக அமைந்திருப்ப 
வனும்‌ நீ. 


மனிதனது வாழ்வு முழுதும்‌ மனதினின்று 
தோன்றி வருகிறது. மனம்‌ என்பது பழக்க 
வழக்கத்தினுடைய தொகை. பழக்க வழக்‌ 
கத்தை எப்படி வேண்டுமென்றாலும்‌ மாற்ற 
லாம்‌. ஆனால்‌ அவை திடீரென்று ஒருநாளில்‌ 
அமைபவையல்ல. கணந்தோறும்‌ நல்லெண்‌ 
ணமே எண்ணுதல்‌, நல்ல பாங்குடைத்‌ 
திருத்தல்‌-வாழ்க்கைக்கு இதுவே திறவு 
கோல்‌. 


அவனருளாலே அவன்தாள்‌ வணங்கி. 


_ மரணிக்கவரசகர்‌: 


பப்ப பப்ப ப்பபபபபப்பபபபுபபு பப்ப பப பபப பட ப பபப 


டி 
ட 
: 
: 
: 
: 
: 
: 
: 
ட்‌ 
: 
: 
: 
H 
: 
: 
: 
H 
ட்‌ 
: 
: 
[3 
: 
: 
: 
: 
: 
: 
H 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
> 
: 
: 
$ 
ப) 


'2௦௦௦௪௦௨௦௦6௦62266266666626662 2006506662 050006506000 00S 00060000000 20 


156 


௮77517886628522626666684220222296228202222425662698822222220252520௨ 
ஜூன்‌ 5 வைகாசி 28 
தபோதனன்‌ 
... நான்‌ தேடுவனவற்றுள்‌ தெய்வமே, நீ 

ஒருவனே பழுதற்ற பொருள்‌. 


தெய்வத்துக்கு நாம்‌ ஏதைக்‌ கொடுக்கின்‌ 
றோமோ அவன்‌ அதைப்‌ பனமடங்கு அதிகப்‌ 
படுத்தி நமக்கே கொடுத்துவிடுகிறான்‌. அவ 
னுக்கு நாம்‌ படைப்பவைகளில்‌ மிக மேலா 
னது அவனைக்‌ குறித்து நாம்‌ பண்ணும்‌ 
தவம்‌. தவம்‌ பண்ணப்‌ பண்ண நம்‌ தவத்தை 
அவன்‌ இன்னும்‌ அதிகப்படுத்துகிறான்‌. 
தவமே வடிவெடுத்திருப்பவன்‌ தெய்வத்‌ 
துக்கு, ஒப்பாகிறான்‌. சிறந்த தவசியைக்‌ 
காண்பதும்‌ தெய்வத்தைக்‌ காண்பதும்‌ 
ஒன்றே. 


எவ்வுயிருந்‌ தன்னுயிர்போல்‌ 
எண்ணுந்‌ தபோதனர்கள்‌ 
செவ்வறிவை நாடிமிகச்‌ 
சிந்தைவைப்ப தெந்நாளோ?. 
4 தாயுமானவர்‌ 


பபபபபப்பபப்ப்ப்ப பபப பப்பட்‌ 50000005 G60 bao o boo bd odd 


00 60000960900050566509000000000600000000000 0000660000000 00 60500006 666600056 00806 0000 6 0 0 00 0 08 


கப பப ப்ப பப்ப ப பபபப்ப்ப்ப்ப பபப ப்பட்ட 


157 


லன்‌ 6 ட்‌ வைகாசி 24 3 
முன்‌ ஏற்பாடு 
முழுமுதற்‌ பொருளே, என்‌ உடல்‌ எப்‌ 
பொழுது, எங்கு, எவ்வாறு வீழும்‌ என்பதை 
யும்‌ அறியாதபடி இப்பொழுதே உன்னை 
நான்‌ உறுதியாகப்‌ பற்றிப்‌ பிடித்துக்கொள்‌ 
வேகை. 


பெரிய பட்டணம்‌ ஒன்றுக்கு வழிப்போக்கனாக வரும்‌ 
ஒருவன்‌ முதலில்‌ தங்குதற்கு நல்ல இடம்‌ தேடிக்‌ 
கொண்டு பிறகு ஊர்‌ சுற்றிப்பார்க்கலாம்‌. அப்படிச்‌ 
செய்யாவிட்டால்‌ இராத்தங்க இடமில்லாது தவிக்க 
வேண்டியதாகும்‌. இவ்வுலகுக்குள்‌ வந்துள்ள நாம்‌ 
மரணம்‌ என்னும்‌ இரவு வருவதற்கு முன்பே இறை 
வனது திருவடியைத்‌ தங்குமிடமாகச்‌ செய்துகொள்ள 
வேண்டும்‌. 


எய்ப்பு என்னை வந்து நலியும்போத। அங்கு 
ஏதும்‌ நான்‌ உன்னை நினைக்கமாட்டேன்‌ 
அப்போதைக்கு இப்போதே சொல்லிவைத்‌ 
தேன்‌, அரங்கத்‌ தரவணைப்‌ பள்ளியானே. 


Ss வயி ம வ த த க வண்ணை வை ன்‌ 


— ரதத 


பிர்‌ 500040000000 000 0066100006000 6 6006060609866 6 0600000606606 00206 65 06 6960469980 2006426 62696 0p, 


158 


6௪. 


,$$86868666606(69660862666666686646666666666666666 0668266662 860 6666666668 666696 2662666696. 


1666௨௪62௦௨ 602222062666692662622262856696696626262 0500000809000, 


ஜூன்‌ 7 வைகாசி 25 
கடமை 

கருத்துடன்‌ என்‌ கடமையைச்‌ செய்வதே 
உன்‌ வழிபாடு என்பதை இறைவா, நான்‌ 
கற்றுக்கொள்வேனாக. 

கடமையைச்‌ செய்வதே கடவுள்‌ வழிபாடு. 
ஆகையால்‌ அதில்‌ மேலானது, கீழானது 
என்பதில்லை. சுயநலம்படைத்தவனே கடமை 
யைத்தொல்லையென்று கருதுகிறான்‌.சலிப்பும்‌ 
சஞ்சலமும்‌ சுயநலத்தினின்று வருகின்றன. 
ஆகையால்‌ கடமையைக்‌ கருத்துடன்‌ செய்யா 
தவன்‌ ஒழுக்கம்‌ தவறியவனே. தொடர்ந்து 
மகிழ்வுடன்‌ தன்‌ கடமையைச்‌ செய்பவன்‌ 
கடவுளுக்கு உகந்த கருவியாகிறான்‌. 


கண்க ன்‌ ளன KAY ௭ 
கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷா கதாசன 
_— பகவத்கீசை 
செய்கருமத்தேயன்றிச்‌ சேரும்பயன்தன்ளில்‌ 
ஐயவுனக்‌ கில்லை அதிகாரம்‌. 


_— பகவத்கீதை வெண்பா 


பபபபபப்ப்ப்பபப்ப்ப்பப்பபபபபபபபபபபபபபபப்பபப்ப்ப்பபபபபபபபபபப 


159 


566௦௪௧ 666969662௦666 6666644822 262224௨6௨652௨௦௨௨9 69. 
ஜூன்‌ 8 i வைகாசி 26 
தூண்டில்‌ 

தகையே, உன்னைப்‌ பிடிப்பதற்கு கானே 
தூண்டிலாக இருக்க, நான்‌ இன்னும்‌ 
உன்னை அடையா திருப்பது ஏனோ! 

மீள்‌ பிடிக்க விரும்பும்‌ ஒருவன்‌ ஏற்கனவே மீன்‌ 
பிடித்த மற்றொருவனிடம்‌ சென்று அது சம்பந்தமான 
செய்திகளைக்‌ கேட்டு அதன்படி நீர்‌ நிலையில்‌ தூண்டில்‌ 
போடுகிறான்‌. சாதகன்‌ ஒருவன்‌ முதலில்‌ கடவுளை 
அடைந்த ஆன்றோர்‌ சொல்‌ கேட்கிறான்‌. பிறகு அதன்‌ 
படி தன்‌ மனது என்னும்‌ தூண்டிலில்‌ பக்தியென்னும்‌ 
இரையை மாட்டிக்‌ கடவுள்‌ பால்‌ வீசி அமைதியுடன்‌ 
நெடுநாள்‌ காத்திருக்கிறான்‌. 


009600009000000050900000000000000000950000000 00000000000 00 


அங்கத்தை மண்ணுக்‌ காக்கி 
ஆர்வத்தை உனக்கே தந்து 
பங்கத்தை போக மாற்றிப்‌ 
பாவித்தேன்‌ பரமா நின்னைச்‌ 
சங்கொத்த மேனிச்‌ செல்வா 
சாதல்நாள்‌ நாயேன்‌ உன்னை 
எங்கற்றாய்‌ என்ற போதால்‌ 
இங்குற்றேன்‌ என்கண்‌ டாயே. 


90000000 0606006 006400 b beso 008 000000800005 000 0040006860666 46 08 4660066660060 O09, 


ட்‌ 
ய்‌ 
பபப ப பப பபப்பபபபபபபபபபபபபபடடடட(([ 


160 


அட டன்‌ உணர்‌ EP Rg 009, 


; ஜூன்‌ 9 வைகாசி 27 
சிற்பி 
சிற்பி ஒருவன்‌ சிலையைச்‌ செதுக்கி உரு 
வாக்குவதுபோன்று உன்னைப்‌ பற்றிய 
எண்ணத்தால்‌ அண்ணலே, என்னை நான்‌ 
உருவாக்குவேனாக. 


முன்‌ எண்ணியது பின்‌ விளைகிறது. விலக்க 

முடியாத வல்வினையென்பது முன்‌ எண்ணிய 
தீய எண்ணங்களாம்‌. வேண்டப்படும்‌ நற்‌ 
பயன்‌ என்பது முன்‌ எண்ணிய நல்லெண்‌ 
ணங்களாம்‌. காரண காரியமாக, வினையும்‌ 
வினைப்பயனும்‌ வந்தமைகின்றன. வினைப்‌ 
பயன்‌ என்பது எண்ணும்‌ எண்ணத்தில்‌ 
இருக்கிறது. நலத்தையே எண்ணி, நலத்‌ 
தையே பேசி, நலத்தையே செய்பவன்‌ 
தன்னை நல்லாஞனாக்கும்‌ சிற்பியாகிறான்‌. 


எண்ணித்‌ தம்மை நினைந்திருந்தேனுக்கு 
அண்ணித்திட்டமு தூறுமென்‌ நாவுக்கே. 
_— அப்பர்‌ 


லம. 161 


பர பப பப பபப்பபபபபபபபபபபபபபபப்பப்புபுபபபபப்பபபபபப பபப பப்ப 


பையை வவ வவ தவை வவ வ வவவு 
்‌ ஜூன்‌ 10 வைகாசி 28 
சினம்‌ 
செம்பொருளே; நான்‌ சினத்தின்‌ வசப்‌ 
பட்டு விடுவேனாகில்‌ உன்னைச்‌ சேவிக்கத்‌ 
தகுதியற்றவன்‌ ஆய்விடுவேன்‌. 


அவன்‌ என்னைத்‌ திட்டினான்‌, அடித்தான்‌, 
வென்றான்‌ ஏமாற்றினான்‌-இத்தகைய எண்‌ 
ணமுடையார்‌ சினத்தை வெல்லமுடியாது. 
இத்தகைய எண்ணங்களுக்கு மனத்தகத்து 
இடங்கொடாதவர்களே சினத்தை வெல்லு 
வர்‌. இவ்வுலகில்‌ சினத்தைக்‌ கொண்டு 
சினத்தை ஆற்றிவிட முடியாது. சினமின்‌ 
மையைக்‌ கொண்டே சினத்தை வெல்ல 
லாம்‌. 


சினத்தைப்‌ பொருளென்று கொண்டவன்‌ கேடு 
நிலத்தறைந்தான்‌ கைபிழையா தற்று, 
௪ திருக்குறள்‌ 


162 


9000950996009 00090000 0905900000000 GOON GOONOO GOGO O0ONGEIOONNOOOGOO9O00GOOGOGOLOG OOS 


00089000 ov 0660050000056 60 0060606000600 6000000000060 00E 0609656600800 0000 9 


டி$4௫666666492606626666 66966 6262662666662666966666 6666666694 66466666666 6662௦06620 6606666660 96, 


ஜூன்‌ 11 வைகாசி 29 
தேடுதல்‌ 
தேவே, உன்னைத்‌ தேடிப்பெறுதல்‌ என்‌ 
பது ஒருநாளும்‌ ஆகிற காரியமல்ல, இத்‌ 
தனையுமாயுள்ள உன்னை இங்கு இப்பொழுது 
தெரிந்து கொள்ளுதலே முறை. 


உலகனைத்துமாய்‌ வடிவெடுத்திருப்பவர்‌ கடவுள்‌. 
அவரை இங்குமங்கும்‌ தேடுவது வீண்‌. அவரைக்‌ 
காணுதற்கான பான்மையுடையவர்‌ பார்க்குமிடமெங்‌ 
கும்‌ அவரையே காண்பர்‌. அவரைக்காண இயலா 
தார்‌ குருடனுக்கு ஒப்பாவர்‌. குருடன்‌ எங்குத்‌ தேடி 
லும்‌ சூரிய வெளிச்சத்தைக்‌ காணமுடியாது. 
ஞானக்கண்ணில்லாதார்‌ தெய்வத்தை எங்கு தேடியும்‌ 
காணமாட்டார்‌. ஞானக்கண்ணுடையார்‌ அவரைத்‌ 
தேடுவதில்லை. யாண்டும்‌ கடவுளையே காண்கின்றனர்‌. 


தேடினேன்‌ தினைக்கத்துந்‌ தெண்டனிட்டேள்‌ 
சிந்தை நைந்து 
வாடினேன்‌ என்மயக்கம்‌ மாற்றாய்‌ பராபரமே. 
௮ தாயுமானவர்‌ 


46966669019990667 


பப பபப பபப 


960600000000000000000 


163 


ஜூன்‌ 12 வைகாசி 80 
செளசம்‌ 
சுத்தனே, நான்‌ சுத்தமாயிருந்து உன்‌ 
இச்‌ சேவிக்கச்‌ கற்றுக்‌ கொள்வேனாக. 


2295 6௦௦௦69666664642646669062௦5260662652542 654. 
ப்‌ 


மானுட அமைப்பில்‌ ஸ்தூலமாயிருப்பது 
சரீரம்‌. அதை யாண்டும்‌ சுத்தமாய்‌ வைத்‌ 
துக்கொள்ளுதல்‌ செளசம்‌. உடலைச்‌ சுத்த 
மாக வைத்துக்கொள்ளத்‌ தெரியாதவன்‌ 
உள்ளத்தைச்‌ சுத்தமாக்க முடியாது. யோகி 
ஒருவன்‌ - வாழ்ந்திருக்கும்‌ இடமும்‌ சுத்த 
மாயிருக்க வேண்டும்‌. சுத்தமான சூழ்நிலை 
மனதைச்‌ சாந்தப்படுத்துகிறது. உள்ளும்‌ 
புறமும்‌ சுத்தமாயிருத்தல்‌ செள.ம்‌. 


சுத்த அறிவாய்ச்‌ சுகம்பொருந்தின்‌ 
அல்லால்‌ என்‌ 
சித்தந்‌ தெளியாதென்‌ 
செய்வேன்‌ பராபரமே. 
— தரயுமானவர்‌ 


06 6466666606606460 9040666044404 6606668666046 66 0666666666 666668 6 666466 666646 4466 66 666 0 9609 4 
0000000050090000900000000000O9OOOIVOLOOOOOOOOOO OO OOO OOO SOO OOov oes oogonOoI OOO oo 24492௨: 


s 
'94226%662569586620%666208 696626 262660066669666668606066066௨666 00° 


164 


௫ 
்‌ 
[்‌ 
்‌ 
: 
௩ 
» 
: 
: 
: 
1 
» 
s 
4 
» 
s 
: 
1 
௪ 
௩ 
்‌ 
3 
s 
» 
ட்‌ 
௩ 
்‌ 
: 
: 
. 
்‌ 
்‌ 
3 
௩ 
்‌ 
1 
1 
௩ 
J 
௩. 
: 
௩ 
[்‌ 
௩. 
: 
: 
: 
. 
. 
ட்‌ 
: 
[3 
[ 
[்‌ 
்‌ 
்‌ 
rj 
1 
ri 
. 
» 
= 
e 
௩ 
்‌ 
. 
s 
s 
. 
ஆ 
= 
s 
: 
- 
[3 
- 
௩ 
» 
s 
= 
. 
3 
ட) 


3 ஜூன்‌ 13 வைகாசி 31 


ப்‌ 526௦௦9௪௨9௦2222222625222௨9௨௪20222262௪2695222௨2௦9 8௪, 


மானுட அன்பு 
மாண்பொருளே, மானுட அன்பினின்று 
விலகி உனது தூய அன்பிலே ஊறியிருப்‌ 
பேனாக. 


மானுட அனபு இன்பம்‌ போன்று துவக்கித்‌ துன்ப 
மாய்‌ முடியும்‌. தெய்விக அன்பு பிரிவிலும்‌ மரணத்தி 
லும்‌ துன்பத்தை உண்டுபண்ணாது. உள்ளிருக்கும்‌ 
தெய்வத்தின்‌ பொருட்டே மானுடன்‌ நேசிக்கப்பட 
வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ அது அசையாத அன்பு 
ஆகும்‌. உற்றாரை முன்னிட்டுப்‌ பூரித்திருப்பது 
மானுட அன்பு. உற்றார்‌ யாருமில்லாத பொழுதும்‌ 
நிறைந்திருப்பது தெய்விக அன்பு. மானுட அன்பு 
வலுக்குமளவு தெய்விக அன்பு குறைந்துவிடும்‌. 


அன்பாற்‌ கரைந்துகண்ணீர்‌ 
ஆறுகண்ட புண்ணியருக்கு 

உன்பால்‌ வரவழிதான்‌ 
உண்டோ பராபரமே. 


_— தாயுமானவர்‌ 


'8929498699660%26679469962066௪06449696664666406492666606699699966694%29666990946%6992694940%7. 


'*4௪6௪96902229656௦995 22௦5692266 66௦௦622௦90 69௨௦669௨௦6 0005056 00058000 
ட இ. எனி 


 ௮09689066906226682226424629994662259422096268966826696224268062622%82. 


6 
& 


'26966969666946666964696662690669692206162262926269625269606296429690628269666669269266909696' 


ஜூன்‌ 14 
புனிதன்‌ 
பண்டைப்‌ பரம்பொருளே, நீ புனிதன்‌ 
ஆதலால்‌ அனைத்துக்கும்‌ அனைவர்க்கும்‌ நீ 
பொது. 


கலப்பற்றது எதுவோ அது புனிதமானது. 
தன்மையில்‌ கிட்டத்தட்ட ஒத்திருக்கும்‌ 
இரண்டு பொருள்கள்‌ ஒன்றோடொன்று கலக்‌ 
கின்றன. மாசு என்பதும்‌ கலப்பு என்பதும்‌ 
ஒன்று. தெய்வத்துக்கு ஒப்பான பொருள்‌ 


160560005008060000050600000000060002000006000960060 0 


கொள்ளுதலுமில்லை. அது என்றைக்கும்‌ 
தன்மயமாயுள்ளது. ஆகையால்‌ அனைவரும்‌ 
அதை நாடுகின்றனர்‌. 


போற்றிஎன்‌ பார்‌அம ரர்புனி தன்‌அடி. 
போற்றிஎன்‌ பார்‌அசு ரர்புனி தன்‌அடி 
போற்றிஎன்‌ பார்மனி தர்புனி தன்‌அடி 
போற்றிஎன்‌ அன்புள்‌ பொலியவைத்‌ தேனே. 
- திருமந்திரம்‌ 


ர்க்க 


- 
க 
- 
: 
= 
அ. 
= 
» 
- 
- 
» 
> 
: 
3 
- 
௫. 
> 
s 
s 
- 
- 
- 
- 
்‌] 
» 
- 
2] 
்‌] 
2] 
3 
௪. 
்‌] 
0] 
» 
s 
. 
] 
» 
ட்‌ 
[7 


4,469 


3 ஜூன்‌ 15 ஆனி 2 


60606060066066660460066 0600006606660 600646 


000666906D000606666006000666060666006 6s 


இரவு 
என்‌ உள்ளத்தில்‌ ஒளிரும்‌ ஞாயிறே, 
நான்‌ யாண்டும்‌ உன்‌ சந்நிதியில்‌ இருப்ப 
தால்‌ எனக்கு இரவு என்பதில்லை. உலக 
ஆசை என்னும்‌ கார்மேகம்‌ தோன்றி 
உன்னை என்‌ காட்சியினின்று மறைத்து 
வீடலாகாது. 


கார்‌ இருளில்‌ ஒன்றும்‌ புலப்படுவதில்லை. தன்‌ 
உடலே தனக்குத்‌ தெரிகிறதில்லை. உடலின்‌ நிறமும்‌ 
அதில்‌ படிந்திருக்கும்‌ அமுக்கும்‌ தனக்குத்‌ தெரிவ 
தில்லை. அத்தகைய இருளிலும்‌ தான்‌ இருப்பதைத்‌ 
தானே உணர்கிறான்‌. தன்னை அறியும்‌ ஞானச்‌ சுடர்‌ 
தெய்வத்தினிடமிருந்து வந்தது. தன்னைத்‌ தனக்குத்‌ 
தானே விளக்கிக்காட்டுதற்கு வேறு ஒரு வெளிச்ச 
மும்‌ வேண்டியதில்லை. தன்னை அறிதற்கு இரவு 
இடைஞ்சல்‌ அல்ல. 


இரவுபக லற்றவிடத்‌ தேகாந்த யோகம்‌ 
வரவுந்‌ திருக்கருணை வையாய்‌ பராபரமே. 


_ தாயுமானவர்‌ 


299900900 900909000006909 000090000009 0000 9000000000000 80 0009000000000 08 90000 O09 G00 00000 00° 


ட்‌ 


1] 
666002626662060666082200426620206266625226662௦026600080005262 5961 


167 


42௧௪௧169௨294996492209999692629569989966688960%988880228886886889% 
ஓ 


ஜூன்‌ 16 ஆனி 3 
துன்பம்‌ 

துன்பம்‌ வேண்டாம்‌ என்பவரெல்லாம்‌ 
தேவே; உன்னை வேண்டுமென்று எதிர்‌ 
: மறையில்‌ இயம்புகின்றனர்‌. 
்‌ கல்வி கற்க இயலாத மாணாக்கன்‌ பள்ளிக்‌ 
? கூடத்தில்‌ துன்பப்படுகிறான்‌. உயிர்‌ 
வாழ்க்கை என்னும்‌ பள்ளிக்கூடத்தில்‌ ஒழுங்‌ 
குப்பாடு என்னும்‌ கல்வி கற்க இயலா தவர்‌ 
களெல்லாம்‌ துன்பப்படுகின்றனர்‌. கேடு 
நினைக்கின்றவனும்‌. கேடு செய்கின்றவனும்‌ 
3 ஒரே நிலையில்‌ இருக்கின்றனர்‌. மனம்‌ ஒழுங்கு 
3 கெட்டிருக்கும்போது அது துன்பம்‌ துய்க்‌ 
கிறது. மனதிலுள்ள அழுக்கே துன்பமாகத்‌ 
தோன்றுகிறது. 
3 துன்பக்‌ கடலில்‌ துளைந்ததெலாந்‌ தீர்ந்ததே 
3 இன்பக்‌ கடலில்‌ இருமென்ன- அன்பில்‌ 
? கரைந்து கரைந்துருகிக்‌ கண்ணருவிகாட்ட 
3 விரைந்துவரும்‌ ஆனந்த மே. 


— தாயுமானவர்‌ 


$9556555509000509090590090008909008099056005259665 65908000209 0000 0° 


168 


699 99490999628569992%0599992594௦79624942262294499225969262220992669620999995262299949995499950 


ஜூன 17 ஆனி 4 
அருள்பற்று 
அண்ணலே, உன்னைப்‌ பற்றிப்‌ பிடிக்கு 
 மளவு மண்ணுலக வாழ்வு என்னை விட்டு 
? மாயமாய்‌ மறைந்து போகிறது. 


மண்ணுலகினின்று விண்ணுலகுக்கு மனி 
தனை எடுத்துச்செல்லுவது அருள்பற்று. அக்‌ 
3 ரான்‌. ப ஞான மிர: அது $ 


ப பபப பபபபபபபபபபபப பபப 


ஓ 
& 
௮ 
ட 
ஓ 
ஓ 
& 
x: 
&- 
இ) 
=] 
இல்‌ 
- ௫ 
டு 
8: 
a 
3 
[்‌. 
ழ்‌. 
5: 
2 
ப 


கிறபொழுதுமனிதன்‌ கிழப்‌ ட்ப 
தீர்மானித்துக்கொண்டான்‌ என்பதாகிறது. 
அருள்‌ நாட்டம்‌ இல்லையென்றால்‌ மனிதன்‌ 
இன்னும்‌ விலங்குத்‌ தன்மையிலேயே தி௭ த்‌ 
திருக்கிறான்‌ என்று அது நிரூபிக்கிறது.அருள்‌ 
பற்றினின்று அறமும்‌, இரக்கமும்‌, தூய்மை 
யும்‌, அன்பும்‌ தோன்றுகின்றன. 


அருளாகி நின்றசுகம்‌ ஆகாமல்‌ ஐயோ 
இருளாகி நிற்க இயல்போ பராபரமே. 


தாயுமானவர்‌ 


TE RP 


: 
: 
: 
ட்‌ 
: 
ட்‌ 
: 
: 
: 
: 
: 
: 
H 
: 
ட்‌ 
ப] 
HH 
: 
: 
: 
H 
: 
: 
: 
: 
: 
: 
: 
H 
: 
: 
3 
ட்‌ 
5 


'*92௦௦௦6202262260609002666066626622666066660660060200666066209600' 


169 


23188629929642-668266220606658 6626 2266 2%26 6466026269 9 99402 662 22696960 666 06 00 0 060006 0 0 0 0 5 


4598996996629622212262526204266626292626696266260062222228222588௨... 


ஜூன்‌ 18 ஆனி 5: 
ஞானப்பிறவி 

பரம்பொருளே, உன்னை நான்‌ அறிந்து 

கொள்ளும்பொழுது பெருவாழ்வு என்னும்‌ 
புதிய பிறவி எடுக்கிறேன்‌. 


உடல்கள்‌ பல எடுப்பது எல்லா உயிர்‌ 
களுக்கும்‌ பொதுவானது. புதிய உடல்‌ எடுத்‌ : 
திருப்பதைக்குறித்து மனிதன்‌ மகிழ்ந்திருக்க : : 
வேண்டியதில்லை. ஞானம்‌ உதயமாகும்‌ $ 
பொழுது இறைவனது மகிமை உள்ளபடி : 
தெரிகிறது. ஞானத்தில்‌ பிறந்திருப்பவரே $₹ : 
நல்வாழ்வு வாழ்கின்றனர்‌. உள்ளும்‌ புறமும்‌ : 
தெய்வ சாந்நித்தியத்தை உணர்பவரும்‌ $₹ 
அவர்களேயாம்‌. 


அன்றுநான்‌ பிறந்திலேன்‌ 
பிறந்தபின்‌ மறந்திலேன்‌ 
நின்றதும்‌ இருந்ததும்‌ 
கிடந்ததும்‌ என்நெஞ்சுளே. 
- திருமழிசை ஆழ்வார்‌ 


170 


9020265622 66555666௦௦௦ 665௦௦௦௦௧66 66666620602068௦26 6206222805. 
ட்‌ 


3 ஜூன்‌ 19 ஆனி 6 
புயல்காற்று 
காமம்‌ குரோதம்‌ என்னும்‌ புயல்காற்று 
என்‌ மனத்தினுள்‌ வந்து அடியாது 
இறைவா, என்னைப்‌ பாதுகாப்பாயாக. 


புயல்காற்று உறுதியற்ற மரத்தை அடித்து வீழ்த்து 
கிறது. சிற்றின்பம்‌ நாடுபவனைக்‌ காமம்‌ என்னும்‌ புயல்‌ 
காற்று வீழ்த்துகிறது. மலை ஒன்றைப்‌ புயல்‌ காற்று 
ஒன்றும்‌ செய்ய முடியாது. ஆசையை அகற்றி, அள 
வுடன்‌ அருந்தி, புலன்களை வென்று, பேரூக்கமே வடி 
வெடுத்திருப்பவன்‌ மலை போன்றவன்‌. புயல்‌ காற்று 
அவனை ஒன்றும்‌ செய்யாது. 
ஆசையெனும்‌ பெருங்காற்றூடு இலவம்பஞ்‌ 
செனவும்மன து அலையுங்‌ காலம்‌ 
மோசம்வரும்‌ இதனலே கற்றதுங்கேட்‌ 
டதுந்தூர்ந்து முத்திக்‌ கான 
நேசமும்நல்‌ வாசமும்போய்ப்‌ புலனயிற்‌ 
கொடுமைபற்றி நிற்பர்‌ அந்தோ! 
தேசுபழுத்‌ தருள்பழுத்த பராபரமே! 
நிராசையின்றேல்‌ தெய்வ முண்டோ? 


_ தாயுமானவர்‌ 


600 60050000000000000000000000000004 5060000606600 0006000060600 000600 00 6 00 009000 00 5 0 0 


ட்‌ 
௬ 
௩ 
s 
்‌ 
[்‌ 
3 
3 
்‌] 
J 
J 
ட்‌ 
[்‌ 
்‌] 
்‌ 
» 
௩ 
ட்‌ 
்‌ 
[ 
[ 
[] 
. 
. 
. 
. 
. 
௪ 
்‌ 


6655592646 6662666666662286 6666666666 6066266662 6166666 6264660640 60:0626006400009 OO 


தது வையை... | 
3 ஜூன்‌ 20 ஆனி 7: 
பேரன்பு 
இறைவா, என்‌ உள்ளத்தை ஒழுங்குப்‌ 
படுத்துவாயாக. உள்ளம்‌ துப்புரவாய்விட்‌ 
்‌ டால்‌ அது பேரன்பு பூண்டு நேசிக்கவல்ல 
்‌ 3 தாகும்‌; துன்பத்தை உறுதியுடன்‌ தாங்கும்‌; 
எடுத்த கருமத்தை உறுதியுடன்‌ செய்யும்‌, 
பெரியதில்‌ மிகப்பெரியது பேரன்பு. மன 
துக்குக்‌ கசப்பாய்‌ இருப்பதை அன்பு இனிப்‌ 
பானதாக்குகிறது. தடுமாற்றத்தை. அது ; 
அமைதியானதாக்குகிறது. மண்ணுலகிலும்‌ £ 
விண்ணுலகிலும்‌ அன்புக்கு ஒப்பானதுஒன்று 
மில்லை. கடவுளிடத்திருந்தே வந்தது அது. 
ஆகையால்‌ சகல சுதந்திரத்தையும்‌ அன்பு 
நல்குகிறது. தன்னிடத்து உள்ளதையெல்‌ 
லாம்‌ அன்பு வாரிக்கொடுக்கிறது. தனக்‌ 
3 கென்று அது எதையும்‌ கேட்பதில்லை. 
அன்பைப்‌ பெருக்கிளன து ஆருயிரைக்‌ 
காக்கவந்த 
இன்பப்‌ பெருக்கே இறையே பராபரமே. 


— தரயுமானவர்‌ 


௪௪௪௭௪௪௪௨௧௫௪ஏ௭9௫72722௪74222222௪2௭௪௧௪௨9௪௦9௨௭: 


66229669260966062626960 225262 5669௧29560௦௧ 99. 


க்‌ களப கபண்‌ 


'௨262௨2262260722022622%%926226202266௦225௦௦ ௪௨௧௨௦௧௨௨௦௨. TTT 


172 


ஜூன்‌ 21 ஆனி 8 
தோட்டக்காரன்‌ 


தேவே, நீ தோட்டக்காரன்‌. நீ விதை 
யிட்டு, வேலி கட்டி, எருப்போட்டு, நீர்‌ 
பாய்ச்சி வளர்க்கும்‌ செடி நான்‌. 


எந்தத்‌ தோட்டக்காரனாவது ஒரே வகைச்‌ செடியை 
உண்டுபண்ணுதலில்‌ மகிழ்ச்சியடைவதில்லை. விதவித 
மான செடிகள்‌, பல நிறமுடைய பூக்கள்‌, வேறு வேறு 
சுவையுள்ள கிழங்கு, காய்கனி வகைகள்‌ உற்பத்தி 
யாக்குதலில்‌ அவனுக்குப்‌ பரமதிருப்தி. சர்வேசுவரன்‌ 
ஒரு ஈல்ல தோட்டக்காரன்‌. எத்தனைவிதப்‌ பாங்கு 
டைய உயிர்வகைகளை, சிறப்பாக மக்களை அவன்‌ 
படைத்திருக்கிறான்‌! இவையனை த்துக்கும்‌ அவனுடைய 
தோட்டமாகிய பிரபஞ்சத்தில்‌ இடமுண்டு. 


எழுவகைத்‌ தோற்றத்‌ 
திருந்துவிளை யாடினதைப்‌ 

பழுதறவே பாராமற்‌ 
பயனிழந்தேன்‌ பூரணமே. 


_— பட்டினத்தார்‌ 


99900000000500000000000 0000000000000 0 0000000000500 000 0000000 0010000 999546 ௪669999666 00° 


,$$62622642942866 666662 6466926666626 658692 6644292556625946 2222446663 6404656922 660660 6 


ப பப்ப ப்ப ப்பட 
7 


173 


ஜூன்‌ 22 ஆனி 9: 
விந்தை 
சர்வேசுவரா, நீ எனக்குச்‌ சொந்தமா 
யிருந்தும்‌ நான்‌ ஒன்றும்‌ இல்லாதவன்‌ 
போல்‌ வருந்துவது எதற்காக? 


[்‌ 
* 
[்‌ 
[்‌ 
ட்‌ 
(்‌ 
்‌ 
௩ 
ட] 
1 
ட்‌ 
்‌] 
ப்‌ 


மனிதன்‌ செயல்‌ விந்தைக்கேதுவானது. இவனு 
டைய உடல்‌ அழியும்‌ தன்மையது. அது தேய்ந்து, 
தளர்ந்து, மறைவது திண்ணம்‌. அத்தகைய நிலை 
யற்ற உடல நிலைபேறு உடையதாக்க மனிதன்‌ ஓயாது 
முயன்று வருகிறான்‌. நலன்‌ அனைத்துக்கும்‌ முதலா 
யிருப்பது கடவுள்‌ அருள்‌. கடவுள்‌ அருளே நாடுப 5 
வர்க்கு அதை நல்க அவர்‌ காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 
அருளைப்‌ பெற முயலாது உடலை உறுதிப்படுத்த 
மனிதன்‌ ஓயாது முயலுகிறான்‌, என்னே! 


பொய்யெல்லாம்‌ ஒன்றாய்ப்‌ 
பொருத்திவைத்த பொய்யுடலை 
மெய்யென்றால்‌ மெய்யாய்‌ 
விடுமோ பராபரமே? 


— தாயுமானவர்‌ 


: 
௫ 
ட 
[] 
்‌ 
்‌்‌ 
- 
ட்‌ 
: 
s 
்‌்‌ 
்‌்‌ 
ட்‌ 
s 
s 
s 
ட்‌ 
்‌ 
்‌்‌ 
்‌்‌ 
ச 
s 
s 
‘ 
௫ 
்‌்‌ 
ட்‌ 
6 


பல்க ப பபப பப்ப 0009960050000 09 00006 6000006 800 0000 BODO, 


கப்ப பப பபப பபப பபப பபப பப்படம்‌ 


174 


405 00605000606866600660566600606006606800600000 8, 


ஜூன்‌ 23 ஆனி 10 
பரிபாகம்‌ 

நல்லார்க்கினியவனே, உன்‌ பொருட்டு 

என்னைப்‌ பக்குவப்படுத்துதலைத்‌ தவிர நான்‌ 
வேறொன்றும்‌ அறியேன்‌. 


பரிபாகம்‌ அடைவதில்‌ பிரபஞ்சம்‌ முழுதும்‌ 
பூரிக்கிறது. பூக்கள்‌ மலர்கின்றபொழுது ஒரு 
3 விதப்‌ பூரிப்பு வருகிறது. காய்கள்‌ கனிகின்ற 
3 பொழுது திரும்பவும்‌ பூரிப்பு. தானியம்‌ 
விளைந்து அறுவடைக்கு ஆயத்தமாய்‌ இருக்‌ 
கும்போதும்‌ மகிழ்வு. மாணாக்கனுக்குப்‌ பள்‌ 
ளிப்‌ படிப்புப்‌ பூர்த்தியாகும்போது பூரிப்பு. 
இதையெல்லாம்விட மனிதன்‌ தெய்வத்தை 
3 அடைதற்கான பரிபாகம்‌ அடையும்பொழுது 
பிறக்கும்‌ ஆனந்தம்‌ எல்லையற்றது. 


பரிவா யெனக்கு நீ யறிவிக்க வந்ததே 


பரிபாக கால மலவோ! 
_ தாயுமானவர்‌ 


இ பககக க ரர சகாரா TTL 


175 


ஜூன்‌ 24 ஆனி 11 
வெற்றி 
விமலா, வெற்றிகளுள்‌ பெரியது நான்‌ 
உன்போன்று விமலன்‌ ஆதல்‌. 


சிஷ்யன்‌ ஒருவன்‌ குருவிடம்‌ சென்று, கனக்‌ 
குச்‌ சந்நியாசம்‌ தந்தருள வேண்டும்‌ என்‌ 
“நீ மனதை வென்று விட்டாயா?” 
என்றார்‌ குரு. “தேவரீர்தான்‌ அதைத்‌ 
தெரிந்துகொள்ள முடியும்‌” எனச்‌ சிஷ்யன்‌ 
மறுமொழி கூறினான்‌. சிஷ்யனின்‌ நாவை 
நீட்டச்சொல்லி அதில்‌ சர்க்கரைக்‌ குவியல்‌ 


டு 
8. 


பபப பபப பபப பபப பப்பா க 


3] 
2 
3 

3 
9 
(2) 

39 

9) 
3 
Se 

டு 

டு 
ஆ 
& 
ஞ்‌ 
5 

2 
a. 
ட்‌ 
8 


3 கழிந்தும்‌ அது கரையவில்லை. “உன்‌ மனதை 
$ நீ வென்று விட்டாய்‌” என்று சொல்லி குரு 
சிஷ்யனுக்குச்‌ சந்நியாசம்‌ கொடுத்தார்‌. 


3 வென்றிட லாகும்‌ விதிவழி தன்னையும்‌ 

ட்‌ 3 வென்றிட லாகும்‌ வினைப்பெரும்‌ பாசத்தை 

3 3 வென்றிட லாகும்‌ விழைபுலன்‌ தன்னையும்‌ 

வென்றிடுமங்கைதன்‌ மெய்யுணர்‌ வோர்க்கே. 
-- திருமந்திரம்‌ 


'6666666666666660668666569866066666௦266624 2525226௪2௧ ௦௪௪2௦௪௦௨௧௦௦7 


176 


56000000 
III TILL I IIIILALEDELLLALLLILLT EI LTITTLLTLLLT LITTLE 


அவவை க கை. 
ஜூன்‌ 25 ஆனி 12: 
நியாசம்‌ 
உலகின்கண்‌ செல்லுகிற எனது இயல்‌ 
பனைத்தையும்‌ இறைவா, உன்னிடம்‌ திருப்பி 
விடக்‌ கற்றுக்கொள்வேனாக. 


ஓடையை அணைபோட்டு அடியோடு நிறுத்திவிட 
'முடியாது. மடைமாற்றி வேறு இடத்துக்கு ஓடும்படி 
செய்யலாம்‌. மனிதன்‌ தன்‌ இயல்புகளை அறவே மாற்றி 
வீட முடியாது. இயல்புகள்‌ அனைத்தையும்‌ தெய்வத்‌ 
தின்பால்‌ திருப்பவேண்டும்‌. போகத்துக்கரக உழைத்‌ 
தவன்‌ பரத்துக்காக உழைக்கவேண்டும்‌. புகழை 
நாடியவன்‌ கடவுள்‌ புகழ்ச்சியிலேயே மகிழ்ச்சியடைய 
வேண்டும்‌. பொறி வழியே செல்லும்‌ சிற்றியல்புகளை 
யெல்லாம்‌ பரத்தை நாடும்‌ பேரியல்பாக்க வேண்டும்‌. 


தன்னை அறிந்திடும்‌ தத்துவ ஞானிகள்‌ 
முன்னை வினையின்‌ முடிச்சை அவிழ்ப்பார்கள்‌ 
பின்னை வினையைப்‌ பிடித்துப்‌ பிசைவர்கள்‌ 
சென்னியில்‌ வைத்த சிவனரு ளாலே. 

-- திருமந்திரம்‌ 
6௪62622225 2622666 20666 22666%0606௦6 9296606699 666%000௪06609665%06' 


60-12 177 


,66868662669608660666666666266666666666606969666666666066 2626629266 6662666666060666666 600, 


த பக்‌ ணவ கவ்வ வச்சவன்‌ விதல 


sanoosscooneoragorcarercsroucsceredarareugorsesorspcorenccsnscsse 

? ஜூன்‌ 26 ஆனி 13 
திதிகைஷை 

- தகையே, என்னைத்‌ திருத்தியமைத்தற்‌ 

பொருட்டு நீ துன்பத்தை அனுப்புகிறாய்‌. 

நான்‌ அதை மகிழ்வுடன்‌ ஏற்றுக்கொள்‌ 

வேனாக. 


இறைவனது பெரிய திட்டம்‌ ஓயாது வேலை செய்‌ 
கிறது என்று அறிபவன்‌ எதிரியை நேசிக்கிறான்‌. 
பகை, எதிர்ப்பு, புகார்‌ ஆகியவைகளை மீண்டு மேலே 
செல்லுகிறான்‌. பகைவர்‌ போன்று தென்படுபவர்‌ மூலம்‌ 
தன்‌ செயலே தனக்குத்‌ திரும்பிவருகிறது. கடன்‌ 
கட்டுவது போன்று அவன்‌ அமைதியுடன்‌ இன்னல்‌ 
களைப்‌ பொறுத்துக்கொள்கிறான்‌. புதிய கேடு எது 
வும்‌ தன்‌ மனதில்‌ உதிக்க அவன்‌ இடம்‌ கொடுப்ப 
தில்லை. 


சஞ்சலம்‌அற்று எல்லாம்நீ 
தான்‌என்று உணர்ந்தேன்‌என்‌ 

அஞ்சலியும்‌ கொள்ளாய்‌ 
அரசே பராபரமே. 


69942526499546954566069094192695474754957952699569 5867257699 674225254௨2௦9299225599௨299029 


| 
்‌ 
| 


ப 8868668886886௫626629669606228606266606 558666 62666666666 666069 9464669669 06996865600095 


11) 
9000900000009050000000000000000000008000000000000000000000000 


178 


ALT LDL 
ஜூன்‌ 27 ஆனி 14 
்‌ சந்தோஷம்‌ 
மன்னே, நான்‌ யாண்டும்‌ மகிழ்வுற்றிருப்‌ 
பது உனது ஆராதனையாகிறது. 


மனத்தகத்து -மலர்ச்சியும்‌ அமைதியும்‌ குடிகொண்‌. 
டிருக்க வேண்டும்‌. மனதில்‌ திகழ்கின்ற பூரிப்பு உடல்‌ 
வளர்ச்சிக்கும்‌ உள்ளத்தின்‌ வளர்ச்சிக்கும்‌ இன்றி 
யமையாதது. சோர்ந்த மனம்‌ ஒன்றுக்கும்‌ உதவாது. 
துன்பத்தில்‌ வருந்திக்கொண்டிருப்பவர்‌ தங்களுக்கும்‌ 
கலம்‌ செய்வதில்லை; உலகுக்கும்‌ கலம்‌ செய்வதில்லை. 
வருத்தப்படுகிற வேளையில்‌ மற்றவர்கள்‌ கண்ணுக்குத்‌ 
தென்படாதிருப்பது நலம்‌. மிகைப்பட்ட களியாட்ட 
மும்‌ வேடிக்கை.நிறைம்‌ த உவகையும்‌ உதவா. வருத்த 
மும்‌ மிகைபட்ட விளையாட்டும்‌ மனதின்‌ மாண்பைப்‌ 
போக்கிவிடுகின்றன. இனிய திருப்தி நிலைவேண்டும்‌. 


அல்லலெல்லாந்‌ தீரஎனக்கு 
ஆனந்த மாகவொரு 
சொல்லையென்பால்‌ வைத்ததையேன்‌ 
சொல்வேன்‌ பராபரமே. 


(5486626266 2662௧6662666666646066664660606666626066666666666%606000606666606666606666665. 


179 


ட 


666660604626600626060606069966660060666660906066026600100660000606060090006009609066' 


— ட்‌, 
660260௦556 620662 00066666206666246606666060660006 60066060௦6: 


665966 6௦௦66௦2626066606252622662202660060066000006660068269 64 


அ 


3 ஜூன்‌ 28 ஆனி 15: 
அடிமை > 
இறையே, நான்‌ யாண்டும்‌ உனக்கே 
ஆட்பட்டிருப்பேனக. 


தீயைச்‌ சேர்ந்த விறகுக்கட்டை தானே தீ மயம்‌ 
ஆய்வீடுகிறது. அப்பொழுது விறகுக்‌ கட்டையிலுள்ள 
ஈரம்‌ தானே போய்விடுகிறது. விறகும்‌ கட்டையில்‌ 
ஒட்டியிருக்கும்‌ குப்பை செத்தை முதலியனவும்‌ தீ 
மயமாய்வீடுகின்றன. கடவுளிடத்து அடிமை புகும்‌ 
ஒருவன்‌ தானே கடவுள்‌ தன்மை யெடுத்துக்கொள்‌ 
கிறான்‌. கேடுகளெல்லாம்‌ அவனை வீட்டு நீங்கிவீடு 
கின்றன. கடவுளுக்கு அடிமையாதற்கு நிகரான 
செயல்‌ இல்லை. 


அல்லல்‌ என்செயும்‌ அருவினை என்செயும்‌ 

தொல்லை வல்வினைத்‌ தொந்தந்தான்‌ என்செ 
தில்லை மாநகர்ச்‌ சிற்றம்‌ பவைஓர்க்கு [யும்‌ 
எல்லையில்லதோர்‌ அடிமைபூண்‌ டேனுக்கே. 


_— அப்பர்‌ 


OSS OOSSGOETLSOSTOOSSVETOSTOCOOTTOTODSOOOODSSS OOOO DSSS ST OVOOO OOOO ES OTS OSSD 


0666666666660 66 6066606066666 6 6680660666 60600068 0060606606 666066686866 40868666 08600000 


்‌ TY 
9699990990090000809000090900200906900 909000009008 0000000009000 


180 


ட்‌ 
s 


56660685600686066806000 0688666068009, 


ஜூன்‌ 29 ஆனி 16 
வேட்கை 
கோவே, என்‌ உள்ளத்தில்‌ கொந்தளிப்பு 
உண்டாகாதிருக்கும்‌ வண்ணம்‌ கருணைபுரி 
வாயாக; 


காற்று வீசும்பொழுது தடாகத்தில்‌ அலை 
கிளம்புகிறது; சேறு படிகிறது. காற்றில்லாத 
3 பொழுது அலை ஒடுங்குகிறது; சேற்று நீர்‌ 
தளிவடைகிறது. அலையும்‌ சேறும்‌ நிறைந்த 
தடாகம்‌ போன்றது வேட்கை நிறைந்த உள்‌ 
ளம்‌. வேட்கை ஒழியுமளவு உள்ளம்‌ தெளி 
கிறது; ஆத்ம சொருபம்‌ தென்படுகிறது. 
பிறகு தெளிந்த மனமே ஆத்ம சொருபமாய்‌ 
விடுகிறது. 


> 


$ வேதரந்தங்‌ கேட்க விரும்பிய வேதியர்‌ 

$ வேதாந்தங்‌ கேட்டும்‌ தம்வேட்கை ஒழிந்திலர்‌ 

்‌ வேதாந்த மாவது வேட்கை ஒழிந்திடம்‌ 

வேதாந்தங்‌ கேட்டவர்‌ வேட்கைவிட்‌ டாரே. 
- திருமந்திரம்‌ 


£69666966266006௦5௦௦6060 2926 206668266 6266062006 665 042226 220000 66' 


181 


கக ற வ ட வத தட ப த அதை அகவன்‌ ணக அன்ப ட 


ல 


ஜூன்‌ 30 ஆனி 17 
அபரிக்ரஹம்‌ 
இறையே, உன்னை அடைதற்கு இடைஞ்‌ 
சலாயுள்ள பொருள்களை நான்‌ ஏலேன்‌. 


தேவைக்கு மேற்பட்ட உணவை உண்டால்‌ 
ஜீரணக்‌ கருவி.கெட்டுப்போம்‌. தேவைக்கு 
மிஞ்சிய பொருள்களை உடைத்திருந்தால்‌ 
அல்லது பிறரிடமிருந்து ஏற்றுக்கொண்டால்‌ 
மனது கெட்டுப்போம்‌. அதிகமான பொருள்‌ 
களை வைத்திருப்பவன்‌ அப்பொருள்களைப்‌ 
பற்றி அடிக்கடி நினைத்தாகவேண்டும்‌. அவை 
களை நினைக்குமளவு மனது மாசுபடிகிறது. 
பிறர்‌ தரும்‌ பொருளை இலவசமாக ஏற்பதால்‌ 
மனது பிறர்க்குக்‌ கடமைப்பட்டதாகிறது. 
எதையும்‌ இலவசமாக ஏற்கலாகாது. ஏற்‌ 
பது இகழ்ச்சி. 


இயல்பாகும்‌ நோன்‌ பிற்கொன்‌் று இன்மை 
[உடைமை 


0000600066000000)60600A060066000000060000666000060002000000060000060 090000000000 


மயலாகும்‌ மற்றும்‌ பெயர்த்த. 
2 ௬ திகுக்குறன்‌ 
சச F009 TI NOISSOVSEGISOTCCTSCCSSTOSSS STONES TOs SOROS TSE 2ம்‌ 


182 


209000000906 0000000500996800002000080900900000000009899000000002, 


பப்ப பபப பப பபப பப்ப ப ப 0900000009000 000900000000 0000 ப ப்ப 


லை 1 ஆனி 18 
சமர்ப்பணம்‌ 

நதி தன்னைக்‌ கடலில்‌ கொட்டிவிடுவது 

போன்று நாதா, என்னை நான்‌ உன்னிடம்‌ 

கொடுத்துவிடுவேனாக. 


8 % 


பிறரைத்‌ தன்‌ காரியத்துக்குப்‌ பயன்‌ 
படுத்துபவனது மனம்‌ குறுகுகிறது. தன்னைப்‌ 
பிறர்‌ காரியத்துக்காகவென்று ஒப்படைப்பவ 
னது மனது விரிவடைகிறது. பிறர்க்குப்‌ 
! பயன்படுதலில்‌ மகிழ்ச்சி யொன்று உண்டு. 
3 3 அம்மகிழ்ச்சி மாறாத்தன்மையது. மனிதனை 
3 அது மேலோன்‌ ஆக்குகிறது. மற்றவர்களுக்‌ 
3 குப்‌ பயன்படுவதும்‌ தன்னைத்‌ தெய்வத்திடம்‌ 
3 $ ஒப்படைப்பதும்‌ ஒன்றே. தனக்கென்று 
3 வாழாது பிறர்க்கென்று வாழ்பவனே ஆத்ம 
்‌ சமர்ப்பணம்‌ செய்‌.தவனாகிறான்‌. 


பபப படபட ட பப்படம்‌ 


ஊனுக்குள்‌ நீநின்று உலாவினதைக்‌ காணாமல்‌ 
நாளென்‌ நிருந்து நலனழிந்தேன்‌ பூரணமே. 
௮ பட்டினத்தார்‌ 


”*99909005299000627௦0640002290040600060506066200060920020020902' 


183 


ரத ச க கமகம சம கலர சார சரசா சச௧ரசசா சரச 


6௦௦66௧௦௦௦௦2 


டன்‌ 


ஜூலை 2 ஆனி 19 
சாந்தி 
சர்வகாலமும்‌ என்‌ மனதை நடுநிலையில்‌ 
வைத்திருக்க ஈல்லறிவே, நீ அருள்புரிவா 
யாக, 


நாவை அடக்கியவன்‌ நன்கு வீவாதிப்ப 
வனணைவிட மேலானவன்‌. மனதை அடக்கிய 
வன்‌ ராஜாதி ராஜனைவிட அதிகம்‌ ஆற்றல்‌ 
வாய்க்கப்பெற்றவன்‌. தன்னை வென்றவன்‌ : 
தேவர்களுக்கும்‌ மிக்கான்‌ ஆகிறான்‌. பந்தங்‌ : 
களிலிருந்து தன்னைத்தானே வீடுவித்தாக : 
3 வேண்டும்‌. இவ்வுண்மையை உணர்ந்து அதற்‌ : 
காக உழைப்பவன்‌ சாந்தியடைகிறான்‌. 


உட பப ட தட திபத ணவ இது திவிக கல்‌ அல்‌ க ல ன்‌ அ அ அ து 


நிலையில்‌ திரியா நிறைகடலில்‌ 
நீர்கள்‌ நுழைதல்‌ போலெவன்பால்‌ 
அலகில்‌ காமம்‌ நுழைந்திடுமோ 
அவனே சாந்திபெறுவானே. 


_ பகவத்கீதை வெண்பா 


்‌ 


£ 


(5695622622 66 7666666226 6666666222 2262௨622 6566862262 666685 6865266565 664664664665௦௨44௨6,. 
ட்‌ 


509266699666666266660666086 200600 662660866606022002௦6400௦௦9 809, 


ட்‌ 
ஜூலை 3 ஆனி 20 
அரைமணி நேரம்‌ $ 
பரம்பொருளே, பரிபூரணத்‌ தன்மையில்‌ : 
நான்‌ முன்னேற்றம்‌ அடையுமளவு எனது $ 
குற்றங்கள்‌ குறையும்‌; துன்பங்கள்‌ தொலை : 
யும்‌. நான்‌ பரிபூரண நிலையை நாடியிருப்‌ $ 
பேனாக. ப 
்‌ நல்வாழ்வுக்காக என்று நாள்தோறும்‌ அரைமணி 
நேரம்‌ ஒதுக்கிவை. உயர்ந்தபாங்கைப்பற்றி எண்‌ 
ணிப்பார்‌” பின்பு அதைப்‌ பழக்கத்தில்‌ கொண்டுவர 
முயலுக, ஆற்றலும்‌ நல்லறிவும்‌ உண்டாவதற்கு இதுவே 
உற்ற உபாயம்‌. அவசரம்‌ வேண்டாம்‌; உன்‌ கட 
மையை ஒழுங்காகச்‌ செய்‌. கட்டுப்பாடும்‌ சயநலத்‌ 
தியாகமும்‌ வடிவெடுத்தவன்‌ ஆவாயாக. 


காலமே காலமொரு மூன்றுங்‌ காட்டும்‌ 
காரணமே காரணகா ரியங்கள்‌ இல்லாக்‌ 
கோலமே எனைவாவா என்று கூவிக்‌ 
குறைவறநின்‌ அருள்கொடுத்தாற்‌ குறைவோ 
சொல்லாய்‌. 
_— தாயுமானவர்‌ 3 


%69000006690000900909005505 260686 090560080900005 00008 000V 00000000 0 


185 


9௦ 


666626 4௦666646966666620626066 666௨466௦64 06600000500 006606060606 0000060 0000000000006 


80524055909409500009009002056565988T810000699008 0060800, 
ஜூலை 4 ஆனி 21 
ஆத்மபோதம்‌ 

பராபரமே, எனது பேரியல்பை உணர்‌ 
வதே உனக்குகந்த வழிபாடாகிறது. 


இராம காரியத்துக்காகக்‌ கடல்‌ கடந்து 
இலங்கைக்குச்‌ செல்ல இயலாத ஹனுமான்‌ 
பட்டினிகிடந்து சாகத்‌ தீர்மானித்தான்‌. அப்‌ 
பொழுது அவனுடைய நிஜ சொரூபம்‌ அவ 
னுக்கு ஞாபகமூட்டப்பட்டது. ஆத்மபோதம்‌ 
தலையெடுத்தது. பேருணர்ச்சியே வடிவெடுத்‌ 
தவன்‌ ஆனான்‌. அவ்வுணர்ச்சி விசுவரூபமாக 
மாறியது. எக்காரியத்தையும்‌ தன்னால்‌ 
சாதிக்கமுடியுமென்று அவன்‌ உறுதிகட்டி 
னன்‌. அப்படியே செய்து முடித்தான்‌. அந்த 
ஆத்மபோதம்‌ நம்‌ அனைவர்க்கும்‌ சொந்தம்‌. 


ஆவிக்குள்‌ ஆவியெனும்‌ அற்புதலர்‌ சிற்சுகந்தான்‌ 
பரவிக்குங்‌ கிட்டுமோ சொல்லாய்‌ நீ பைங்கிளியே. 


_— தாயுமானவர்‌ 


8226065669 2622202222222525592599கசசதகககககதகககககககதகககக்ககககசகக்ககககத்த்ககககக்கககக்க்க க 


» 
$9909 000009000000908009000000990000900 00009 0090002000060 000 00 00 00° 


186 


990009200000000000 000000000099 06009000800000068000000000000000 09, 


ஆனி 22 


8 
[C] 
ட்ட 
a 


வாய்மை 


0௦6௦066666௦06: 


வேந்தே, உன்‌ மகிமைகளைச்‌ சதா வாய்‌ 
$ விட்டுப்‌ .பேசிக்கொண்டிருப்பது உன்‌ வழி 
பாடுகளுள்‌ முக்கியமானதொன்றாகும்‌. 


பேசவேண்டியதைப்‌ பண்புடன்‌ பேசுவது 
வாய்மையாகும்‌. மிகைபடப்‌ பேசுதலே கோய்‌ 
களுள்‌ கொடிய நோயாம்‌. வாய்ப்பொத்திப்‌ 
பேசாதிருக்கக்‌ கற்றுக்கொள்ளுதல்‌ பாடங்‌ 
களுள்‌ முதல்‌ பாடமாகும்‌. பிறகு, பயன்படு 


டட... Sass od oosdss6bnoe 


Me 
௮ த 
அ 
2} 
6 
டல 
ட்‌ 
9 
3] 
2 
ட்ட 
இ 
8 
ட 
8 
அ 
£ 
5: 
85 
. & 


ப சொற்களால்‌ பேச வேண்டும்‌. வற்புறுத்திப்‌ 
3 3 பிறர்மீது நம்‌ வாக்குகளைத்‌ திணிக்கலா 
காது. நாம்‌ பேசியது: போதவில்லையென்ற 


பப பபப பபப ப பபபபபபபுபபபபபபு பபப பபபபபபபபப்பபபப 


1 தம இலாத சொலல்‌. 


பை 950202256222426269244692246452522254 647. 


187 


666200266௦90000800௦, 


gproavorssronsnes 
ஜூலை 6 ஆனி 23 
சுவர்க்கமும்‌ நரகமும்‌ 
சுவர்க்கத்தையோ நரகத்தையோ எனக்கு 
நானே உண்டுபண்ணிக்‌ கொள்கிறேன்‌ 
என்பதை நான்‌ விரைவில்‌ உணர்ந்துகொள்‌ 
வேனாக. ்‌ 


₹99260929009669062520999799064 


துரியோதனனும்‌ தர்மராஜாவும்‌ ஒரே ராஜ குடும்‌ 
பத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. துரோனாச்சாரியர்‌ என்ற 
ஒரே குருவிடம்‌ பயிற்சி பெற்றவர்கள்‌. ஆலல்‌ குரு 
வின்‌ ஆக்ஞைப்படி நல்லவன்‌ யாராவது உண்டா 
வென்று உலகில்‌ தேடிப்பார்த்த துரியோதனனுக்கு 
நல்லவன்‌ யாரும்‌ தென்படவில்லை. தர்மனுக்கோ 
கெட்டவன்‌ யாரும்‌ அதே உலகில்‌ அதேகாலத்தில்‌ 
அகப்படவில்லை. நலம்‌, கேடு எங்கே இருக்கின்றன? 
உலகில்‌ அல்ல, தன்‌ மனதில்‌. 


நல்ல மனமுடையவர்க்கு 
உலகமெல்லாம்‌ சுவர்க்கம்‌. 
கெட்ட மனமுடையவர்க்கு 
அதே உலகம்‌ ஈரகம்‌ . 


6864286806 2606066696 66 2966966206 206 6066666664 64 869466 6055086 460996 89264௦8 6469 069, 


20009000000000000000000 029800000000. 


188 


,299666666269066069060666990900286922669806$600206900660666669905௨ 
ட்‌ 


ஜூலை 7 ஆனி 24 
மலை 
மாண்பொருளே, மேலான எண்ணங்கள்‌ 
மலைபோன்று என்பால்‌ வளர்ந்திருப்பன 
வாகுக. 


மணல்‌ ஒன்றோடொன்று ஒட்டி இறுகி 
மலையாகிறது. இயற்கையில்‌ ஓயாது நிகழ்ந்து 
வரும்‌ நிகழ்ச்சியின்‌ பயன்‌ இது. இங்ஙனம்‌ 
எண்ணத்தின்‌ தொகை மனிதன்‌. எண்‌ 
ணத்தை நல்லதாக்கிவிட்டால்‌ மனிதனும்‌ 
நல்லவனாகிறான்‌. மற்று, எண்ணத்தைக்‌ 
கெடுத்துவிட்டால்‌ மனிதன்‌ தானே கெட்டவ 
கிறான்‌. விரைவில்‌ ஒருவன்‌ கெட்டுப்போய்‌ 
விடலாம்‌. ஆனால்‌ நல்லவன்‌ ஆதற்கோ மலை 
யின்‌ வளர்ச்சிபோன்று நெடுநாள்‌ ஆகிறது. 


நிலையில்‌ திரியாது அடங்கியான்‌ தோற்றம்‌ 
மலையினும்‌ மாணப்‌ பெரிது. 


999900௦00900006660696656626682699966666 282 62661908666666666698099966688666666866' 


-- திருக்குறல்‌ 
ரர பப பப்ப பப்ப்ப்பபபப்பபப்பபபப 


189 


ூ272௦௪8960026066666966666 2666562666 6666666266660566696006669666606692600666606660662069666 
[1] 


த க்க வக வதன்‌ ல வளை மனை 
; ஜூலை 8 ஆனி 25 
குழந்தை 
அண்ணலே, நான்‌ யாண்டும்‌ உன்‌ 
குழந்தை என்பதைக்‌ கருத்தில்‌ வைத்துக்‌ 

கொள்வேனாக; 


னீ 


குழந்தையினிடத்துஅகங்காரமில்லை.விசுவ 
மனதில்‌ குழந்தை தினை த்திருக்கிறது. ஆகை 
யால்‌ அனைவர்க்கும்‌ அது சொந்தம்‌. உற்றார்‌ 
என்றும்‌ வேற்றார்‌ என்றும்‌ அது மக்களைப்‌ 
பிரித்து வைப்பதில்லை. கள்ளம்‌ கபடமற்றது 
அது. நேர்மையே வடிவெடுத்தது குழந்தை. 
மனிதன்‌ தன்னைக்‌ கடவுளின்‌ குழந்தையாக 
? வைத்துக்கொண்டால்‌ அவனது தொல்லை 
3 போய்விடும்‌; நன்மை யாவும்‌ உண்டாகும்‌. 


8096000006000000000000060000060000000000000, 


பாலரொடு பேயர்பித்தர்‌ 
பான்மையென நிற்பதுவே 
சீலமிகு ஞானியர்தஞ்‌ 
செய்கை பராபரமே. 
-- தரயுமானவர்‌ 


[7] 
6900000009000000000000000000000000000000000000080000000050 0000 00° 


190 


'46669666060969660666696966276460600666606066260262696699600907099099090066066090990205906 


600905690000080086009560508008000909000009068850000000000000000, 


2 ஆனி 26 
அலைக்கழிப்பவர்‌ 
சிறுவன்‌ ஒருவன்‌ தூணைக்கட்டிக்‌ 
டு சுற்றியோடுவது போன்று, தெய்‌ 
வமே உன்னை நான்‌ சிக்கெனப்பிடித்துக்‌ 
: 3 கொண்டால்‌ என்னை ஒன்றும்‌ வருத்தப்படுத்‌ 
தாது. 


93 
௫ 
& 
ம. 


606060600060006800000 


மனிதன்‌ அல்லல்படுகிறான்‌. அவனை அல்‌ 
லல்‌ படுத்தியது யார்‌? வெளித்தோற்றத்‌ 
3 துக்கு யாரோ அலைக்கழித்தது போன்று £ 
3 தென்படுகிறது. உண்மையில்‌ ஒவ்வொரு 
3 மனிதனும்‌ தன்னைத்தானே அலைக்கழித்துக்‌ 
$ கொள்கிறாள்‌. வெளித்தோற்றம்‌ வேறு, 
3 உள்ளிருக்கும்‌ உண்மை வேறு. ஒவ்வொரும்‌ 8 


ப 3 மனிதனும்‌ தான்படும்‌ துயரத்துக்குத்‌ தானே 


ல்ல 


60006000500090 


0909000000000. 


; பொறுப்பாளி. 
்‌ கேடும்‌ பெருக்கமும்‌ இல்லல்ல நெஞ்சத்துக்‌ i 
3 கோடாமை சான்றோர்க்‌ கணி 3 
i அ திருக்குறள்‌ £ 
த கைல்‌ வ்‌ 


191 


696662௦02506026000062260226090002600202006006600266266220666008, 
ஜூலை 10 ஆனி 27 
அடைக்கலம்‌ ' 

முன்னை முழுமுதற்பொருளே, உன்னை 
நான்‌ அடைக்கலம்‌ புகுந்துவிட்டால்‌ பின்னை 
என்னை வருத்தும்‌ துன்பம்‌ யாக உளது? 

தந்தையின்‌ கையைப்‌ பிடித்துக்கொண்டு நடக்கும்‌ 
குழந்தை எச்சரிக்கையாக இருக்கவேண்டும்‌. ஆனால்‌ 
தந்தையினால்‌ சுமந்து எடுத்துச்‌ செல்லப்படும்‌ குழந்‌ 
தைக்குக்‌ கவலையொன்றுமில்லை. கைகொட்டி அது 
மகிழ்ந்திருக்கலாம்‌. தெய்வத்திடம்‌ அடைக்கலம்‌ 
புகும்‌ அன்பர்கள்‌ பாங்கு அத்தகையது. பொறுப்பு 


அனைத்தும்‌ கடவுளுடையது ஆகிறது. அடைக்கலம்‌ 
புகுகிறவர்‌ அக்கணமே அமைதியுறலாம்‌. 


அன்றே என்றன்‌ ஆவியும்‌ 
உடலும்‌ உடைமை எல்லாமும்‌ 
குன்றே அனையாய்‌ என்னைஆட்‌ 
கொண்ட போதே கொண்டிலையோ 
இன்றோ இடையூறு எனக்குண்டோ 
எண்தோள்‌ முக்கண்‌ எம்மானே 
நன்றே செய்வாய்‌ பிழைசெய்வாய்‌ 
நானே இதற்கு நாயகமே. _ மாணிக்கவரசகர்‌ 


%9900000000090000000004 9080000800000 00000000600000000 0050000000000! 


192 


6666268666 06606640066466966266046 66262 68666860666666662800666462666௦680662002066066 8௨. 


₹996666066668660000006$66966626206609609968$606666622606699666600666600099606069666690006! 


$966622688000626666600008602060600000280660260666262௦0000062௦0002. 


ஜூலை 1] ்‌ ஆனி 28 
நீர்த்துளி 
என்‌ ஆருயிரே, உன்‌ போதத்தாலே நான்‌ 
உயிர்‌ வாழ்ந்துள்‌ ளேன்‌. 


கடலில்‌ உள்ள நீர்த்துளி ஒன்றினிடத்துக்‌ 
கடலின்‌ தன்மையனைத்தும்‌ அமைந்திருக்‌ 
கிறது. அந்நீர்த்துளியை முற்ற அறிவதும்‌ 
கடலை அறிவதும்‌ ஒன்றே. ஆனால்‌ கடலி 
னின்று அந்தத்‌ துளியைப்‌ பிரித்துவைத்தால்‌ 
அது விரைவில்‌ உலர்ந்துபோம்‌. அதைக்‌ 
காப்பாற்ற யாராலும்‌ முடியாது. நீர்த்துளி 
போன்றவன்‌ மனிதன்‌. கடல்‌ போன்றவர்‌' 
கடவுள்‌. மனிதன்‌ கடவுளைவிட்டுப்‌ பிரிந்தால்‌ 
அழிந்துபோவான்‌. 


நின்போதத்‌ தாலே 
நினைப்பு மறப்புமென்றால்‌ 
என்‌ போதம்‌ எங்கே 
இயம்பாய்‌ பராபரமே. 
_— தாயுமானவர்‌ 


562222624002606860068866880200662666620226620620866660060666092666600066௦2666082௦௪௧௦066600,. 


2599 225௦02592222202262696692626622226206 262662 2672069622626228269226662026069660060௦066௦00 26' 


'06௦6696608666686066066686662666066666666466604626666060606080065' 


60-13 193 


ansagrosecscerrerccosrscunsevororeareeceeaoepiuecrdresonreecentag. 
ஜூலை 12 ஆனி 29 
சுயேச்சை 
செம்பொருளே, உனக்கும்‌ எனக்கும்‌ 
உள்ள தொடர்பைப்‌ பிரிக்க வல்லவர்‌ யார்‌? 


ரீ 


நம்மைத்‌ துன்பத்தில்‌ தளைப்பதும்‌, துன்பத்தளையி 
னின்று விடுவிப்பதும்‌ ஈமது எண்ணம்‌. சங்கிலியில்‌ 
கட்டுண்டு கிடந்து சித்திரவதை செய்யப்படும்‌ அடிமை 
ஒருவள்‌. தனது சுயேச்சையின்‌ வலிவால்‌ உடலின்‌ 
வேதனையைக்‌ கடந்தவன்‌ ஆய்விடலாம்‌. அத்தகைய 
வளை யாரும்‌ கட்டுப்படுத்த முடியாது. சுயேச்சை 
யுடைய ராஜா ஒருவனை ராஜபோகம்‌ கட்டுப்படுத்‌ 
தாது. பந்தத்திலோ, போகத்திலோ கட்டுப்படாத 
வனே உண்மையான மனிதன்‌. 
நாமார்க்குங்‌ குடிஅல்லோம்‌ 
நமனை அஞ்சோம்‌ 
நரகத்தில்‌ இடர்ப்படோம்‌ 
நடலை யில்லோம்‌ 
ஏமாப்போம்‌ பிணிஅறியோம்‌ 
பணிவோம்‌ அல்லோம்‌ 
இன்பமே எந்நாளும்‌ துன்பமில்லை. 


அப்பர்‌ 


4 6966905966996666606066006696066696696666209622066600906696669696920226020696925090906! 


,ி$$866666690606666606666062266%4 22 945 9966%4506609 0260662266 66606666626,66025696662006696: 


s 
62500090000000000000059000000000 090600005000 606 690900 6000000000 00° 


194 


அ 


ல்‌ வலுப்பட ட ல ம 
3 ஜூலை 13 ... ஆனி 30 
பேரறிவு 
அண்ணலே, உன்னை நான்‌ அறியும்‌ 
பொழுது: அனைத்தையும்‌ அறிந்தவன்‌ 

ஆகிறேன்‌. 


பெரிய பொருளை அறிந்தவனுக்கு ஆவ 
லில்லை, அச்சமில்லை, ஏமாற்றமில்லை, பதை 
பதைப்பில்லை. எல்லாச்‌ சந்தர்ப்பங்களிலும்‌ 
அவன்‌ அமைதியே ' வடிவெடுத்தவன்‌ ஆகி 
றான்‌. எதுவும்‌ அவனைத்‌ துன்புறுத்தாது. 
3 மனிதன்‌ மடியும்போது உடைவது ஓடு; 
எஞ்சியுள்ள பேரறிவுப்‌ பொருளே ௮ம்மனித 


6565556565009 550506655600658608650500009: 


னது நிஜசொருபம்‌. பேரறிஞனை யாரும்‌ துன்‌ 
புறுத்த முடியாது. ஏனென்றால்‌ நிறைபொரு 
ளோடு அவன்‌ ஒன்றித்துவிட்டான்‌. 


௨௪௪௨2௨௨௨4௨ 4-௮௧௪ ௨௨௪௨௨௨௧௨௨௨. 
'6906692966666660662669256666602604066866606266996600602060666060679766902097906967969990006 


3 குறியில்‌ அறிவுவந்து கூடுநாள்‌ எந்நாளோ 
5 -- தாயுமானவர்‌. 


9096906569696 6 080000500000 58 0080696966006 9 000 50 000000 9000000608 Ld 


195 


on 5௨999௦%௦௪௪$66620606006052826662606668620220690660022 
ட்‌ 


ஜூலை 14 ஆனி 31 
சத்திய தேவதை 
சத்திய தேவதையின்‌ ஆட்சியிலிருப்பது 
நல்வாழ்வு. அதற்குச்‌ செங்கோலாயிருப்பது ; 
சாந்தம்‌. அதற்குச்‌ சிம்மாசனமாயிருப்பது 
மாந்தர்‌ உள்ளம்‌. 


ட்‌ 


50229225022025266' 


இரண்டுவித அரசர்கள்‌ நமது உள்ளத்தை 
ஆளமுயலுகிறார்கள்‌. ஒருவன்‌ கொடுங்கோல்‌ 
வேந்தன்‌, பொய்யன்‌. காமமும்‌, குரோ தமும்‌, 
போராட்டமும்‌ அவனது செயல்‌. மற்றொரு 
வன்‌ செங்கோல்‌ வேந்தன்‌, சத்தியசொருபி. 
தூய்மையும்‌, அன்பும்‌, அமைதியும்‌, அடக்க 
மும்‌ அவனது செயல்‌. இவ்விருவருள்‌ யாரை 
நாம்‌ மனத்தகத்து வீற்றிருக்கச்‌ செய்வது? 
சத்திய வேந்தன்‌ சித்தமிசை குடிகொள்ள 
இடம்கொடுப்போமானல்‌ நாம்‌ பாக்கிய 
வான்கள்‌ ஆவோம்‌. 


புறந்தாய்மை நீரான்‌ அமையும்‌ அகத்‌ 


. 20256₹070606600600668662660866626666666664666 ௪24 2666 660966606666 6666 6600466600 006000 6, 


P94099050908000090009000900990 0009 000S 0000005009600 660646602006222259206. 


வாய்மையால்‌ காணப்‌ படும்‌. [ தாய்மை 
 திருக்குறன்‌ 
தப 66500 96600260660 6420662686 66520652 6620662662 602606600296217 


196 


ஜூலை 15 ஆனி 32 
யோகம்‌ 
எம்பெருமானே, உன்னை உணர்ந்து 
உன்‌ சொருபம்‌ ஆதற்கே நான்‌ உயிர்வாழ்ந்‌ 
திருக்கிறேன்‌. 


அரசாங்கத்தின்‌ பிரதிநிதியாயிருந்துஆணை 
செலுத்துபவனே அதிகாரி எனப்படுகிறான்‌. 
தன்னைக்‌ கடவுளின்‌ பிரதிநிதியாக்குபவனே 
யோகியாகிறான்‌. தன்‌ செயலையெல்லாம்‌ கட 
வுள்‌ செயலாக மாற்றுவது யோகம்‌. கருவீ 
கரணங்களை அடக்கியாளுதலும்‌ யோகம்‌, 
எல்லாவுயிர்களிடத்தும்‌ பேரன்பே வடி 
வெடுத்திருப்பதும்‌ யோகம்‌. அனைத்தும்‌ ஒரு 
பொருளின்‌ பல்வேறு தோற்றங்கள்‌ என்று 
அறிவதும்‌ யோகம்‌. .._ 


யோகச்‌ சமாதியின்‌ உள்ளே யகவிடம்‌ 
யோகச்‌ சமாதியின்‌ உள்ளே யுளரொளி 
யோகச்‌ சமாதியின்‌ உள்ளே யுளசக்தி 
யோகச்‌ சமாதி யுகந்தவர்‌ சித்தரே. 

௪ திருமந்திரம்‌ 


%50600098956090050900008008908 0580088000 0000000C08 0000008800 08000e® 


197 


(6268664666 6652266526666656482626562666626652646665566265665266629662௦426666566945665928 55, 
'90606966606096066690000060606066906090970060016090௫9666696060206060966060660996662669006096' 


௪696966222 5645426622 626206626௦6666062002000600620226620602-. 


ஜூலை 16 


ச 
க 


உயிர்‌ 
என்‌ ஆருயிரே, உன்னைப்‌ பேணுதல்‌ 
ஒன்றே நான்‌ பெறும்‌ பேறு ஆகும்‌. 


விலையுயர்ந்த ஆபரணம்‌ ஒன்று வைத்தி 
ருக்கும்‌ அட்டைப்பெட்டிக்குப்‌ பெரிய பாது 
காப்பு உண்டு. ஆபரணத்தை எடுத்தான 
பிறகு அட்டைப்பெட்டியைக்‌ குப்பையில்‌ 
_நம்‌. உடல்‌ அட்டைப்‌ 


[ஆ] 
[x 
3 
Tr. 
ஓ 
& 
[்‌ 
& 
3 
[5] 


060066060060006006006000006000606000600000000000 


ஓ 
is 
[ர 
5 
ஓ 
(௫ 
| 
2 
S 
ட்‌ 
1 
ல்‌ 
[2] 
gy 
x 
ம்‌ 
ந்‌ 
ஷு 
8 
6 


போன்றது. உயிரின்‌ பொருட்டு உடலுக்கு 
மதிப்புண்டு. 


வேங்கட நாதனை வேதாந்தக்‌ கூத்தனை 
வேங்கடத்துள்ளே விளையாடு நந்தியை 
வேங்கடம்‌ என்றே விரகறி யாதவர்‌ 
தாங்கவல்‌ லாருயிர்‌ தாமறி யாரே. 

-- திருமந்திரம்‌ 


9206662622 2226602௦6662266626 29௦60௦2626 669456605260660609660 26 


198 


'0492%56627229606906266969020906222622606022009662620626065௦024326656660266622920699 22௦9 06' 


தயை ௨ 266444626422262420222225 


ஜூலை 17 வறு 
்‌ மழை 


ட 
ஐ 
[5] 


நீ கருணாகரன்‌; மழைநீர்‌ போன்று உன்‌ 
கருணை எல்லார்க்கும்‌ சொந்தம்‌. 


வானத்தினின்று தூயதாக மழைநீர்‌ கீழே 
இறங்குகிறது. பூமியில்‌ உள்ள இடத்தின்‌ 
குண தோஷம்‌ பாராது அது எங்கும்‌ சமமாக 
வீழ்கிறது. அதனதன்‌ பாங்குக்கு ஏற்ப ஒவ்‌ 
3 கிறது. அதைப்‌ பயன்படுத்தாது விட்டுவிடு 
கிற இடமும்‌ உண்டு. ஈசுவர கிருபை எல்‌ 
லார்க்கும்‌ சொந்தம்‌. அதை நன்கு பயன்‌ 
படுத்தத்‌ தெரிந்துகொள்ளவேண்டும்‌. 


[2] 
8 
3 
x 
tw 
[க 
ஓ 
" 6: 
6 
3 
க 
ஷ்‌ 
3 
| 
0 
்‌ 
6 
8. 
உ 
ஓ 
ர: 
& 


06000668660606656060606600060666660000006000060000000, 


வானமாய்‌ நின்று இன்ப மழையாய்‌ இறங்கி 
எனை வாழ்விப்பது உன்பரங்காண்‌. 
_— தாயுமானவர்‌ 


'69206662696500600226206006622 2௦02 0660602460600006600600009661 


199 


பப்ப பபப ப்ப ப்பப்பபட்டபப்ப பட்டப்‌ 


த தத்த ல்க அபர்னா 02, 


4954002606 620522606669%0:262௨௦௦௦20629620060026206௦066062600610௨5. 
ஓ 


்‌ ஜூலை 18 ஆடி 8 


ப்ச்ல அ ஹல்‌ 


தைத்‌ தேவே, எனக்குத்‌ தந்தருள்வாயாக. 


இயல்பு வெட்டவெளியாக்குகிறது. நண்பன்‌ 
செய்த கேட்டை அசர இயல்பு ஞாபகத்தில்‌ 
வைக்கிறது; கொடிய பகைவனையும்‌. தெய்வ 
இயல்பு மன்னித்துவீடுகிறது. அசுர இயல்பு 
ஆரவாரம்‌ செய்கிறது. தெய்வ இயல்பு 
அமைதியுற்றிருக்கிறது. அசுர இயல்பு அவ 
3 சரப்பட்டுக்‌ கோபிக்கிறது; தெய்வ இயல்பு 
பொறையே வடிவெடுத்திருக்கிறது. விவேக 
மற்றது அசுரஇயல்பு; விவேகமே வடி 
வெடுத்தது தெய்வ இயல்பு. 


தெய்வ அசுரச்‌ சம்பத்து 
அசுரச்‌ சம்பத்தை அகற்றிதெய்வச்‌ பம்பத்‌ 


அசுர இயல்புமறைத்து வைக்கிறது;தெய்வ 


பொய்க்காட்சி யான 
புவனத்தை விட்டுஅருளாம்‌ 

மெய்க்காட்சி யாம்புவனம்‌ 
மேவுநாள்‌ எந்நாளோ? 


பப பபபபபபப பப்ப பப பபபபபபப பபப பபப பப ப பபப்பப்ப் பப்ப 


| 
9 
ட்‌] 
வம்‌ 
[5 
a 
3 
ட்‌ 
ப 


596002060002585505000909600009005009006009000000500090950009 000s 


200 


ஜூலை 19 ஆடி 4 
அன்பு, அறிவு 
இறையே, உன்னை நேசிக்கவும்‌ அறிய 
வும்‌ கற்றுக்கொள்‌ வேனாக. 


உலோபி ஒருவன்‌ பொன்னை நேசிக்கிறான்‌. அதனி 
டத்து அன்பு வைத்திருக்கிறாள்‌. ஆனல்‌, அதன்‌ 
அமைப்பைப்‌ பற்றிய தத்துவத்தை அவன்‌ அறியான்‌. 
தரயை இழந்த குழந்தையொன்று நோயால்‌ வருந்து 
கிறது. அதன்‌ உடலைப்‌ பீடித்த நோய்‌ இன்னதென்று 
டாக்டர்‌ அறிகிறார்‌. ஆனால்‌ அதன்‌ உள்ளத்தில்‌ உள்ள 
துயரத்தை அவர்‌ அறியார்‌. அன்பு அறிவாக வடி 
வெடுக்கவேண்டும்‌. அறிவு அன்பாக வடிவெடுக்க 
வேண்டும்‌. கடவுளிடத்து அன்பு வைப்பதும்‌ அவரை 
அறிவதும்‌ ஒன்றே. 


0900900005000099000000000 5809090068000 9000090. 


அன்பருக்‌ கன்பான மெய்யன்‌ -ஐயன்‌ 
ஆனந்த மோனன்‌ அருட்குரு நாதன்‌ 
தன்பாதம்‌ சென்னியில்‌ வைத்தான்‌ -என்னைத்‌ 
தானறிந்‌ தேன்மனந்‌ தானிறந்‌ தேனே. 

_— தரயுமரனவர்‌ 


299000000009080006000000650000060006600500 6600006089065 0985650060005 E0060 0500000000000 6) 


பப்ப 00 0890000000200 00S 


201 


ல வல்லிய வத வை யை 


ஜூலை 20 ஆடி 5 
உற்ற உபாயம்‌ 
மன்னே, உன்னை மேலும்‌ மேலும்‌ ஒருமை 
மனதுடன்‌ நாடுவேனாக. 


- நிறைநிலையடைதற்கு இரகசிய வழி ஏதா 
வது உண்டாவென்று பலர்‌ கேட்கின்றனர்‌. 
பக்தி பண்ணுவது ஒன்றே உற்ற உபாயம்‌. 
பேசிக்கொண்டிருப்பதால்‌ ஒருவன்‌ பேசப்‌ 
பழகுகிறாள்‌. வாசிப்பதன்‌ மூலம்‌ ஒருவன்‌ 
வாசிக்கக்‌ கற்றுக்கொள்கிறான்‌. ஓடுவதால்‌ 
ஒருவன்‌ ஓடவல்லவனாகிறான்‌. வேலை செய்வ 
தால்‌ ஒருவன்‌ வேலையில்‌ நிபுணனாகிறான்‌. 
தெய்வத்தையும்‌ மனிதனையும்‌ நேசிப்பதால்‌ 
ஒருவன்‌ அன்பு. மயமாகிறான்‌. இடையறாது 
அன்பு செலுத்துக. 


என்புருகிநெஞ்சம்‌ இளகிக்கரைந்து கரைந்து 
அன்புருவாய்‌ நிற்க அல்ந்தேன்‌ பராபரமே. 


_ தாயுமானவர்‌ 


9526926662 652696666266666 6௦26626662 66௦666642222662௦௦662௦0௦66020026666626960661 


26 60000000000000000500000005000 0000000099000 0 0000000908000 00 0000000900000 00099010 00 0000 00 90 0° 


329000600 


6500000809500005068800000095000090S0 090000005000 008 6000000000000 


202 


25944 299424 64424 6860462424 226242000425624040562255000650402298%௨. 
அச்சுருவாணி 

அண்ணலே, உலகனைத்தும்‌ அசைகிற 

தெனினும்‌ என்‌ உள்ளம்‌ அசையாதிருக்கு 

மாக. 


சக்கரம்‌ சுழல்கிறது. அதனுள்‌ உள்ள ௮ச்‌ 
சுருவாணி சுழல்வதில்லை. சக்கரத்தைச்‌ சுழற்‌ 
றுதற்கு அச்சுருவாணி அசையாதிருக்க 
வேண்டும்‌. சக்கரம்போன்று சுழல்கிற மனது 
அச்சுருவாணி போன்று அசையாதிருத்தல்‌ 
வேண்டும்‌. அசையாத மனது ஆத்ம சொரு : 
பமாய்‌ விடுகிறது. நடுநிலையை அணுக ்‌ 
அணுக அதன்‌ அசைவு குறைகிறது. நடு 
நிலைக்கே வந்துவிடும்பொழுது அது அசைவ 
தில்லை. 

நடுவுநின்‌ ரார்சிலர்‌ ஞானிக ளாவர்‌ 

நடுவுநின்‌ றார்சிலர்‌ தேவரு மாவர்‌ 

நடுவுநின்‌ றார்சிலர்‌ நம்பனு மாவர்‌ 

நடுவுநின்‌ ருரொடு நானும்நின்‌ றேனே. 

-- திருமந்திரம்‌ 

56 6560000960005085 0690000869586 9 08000080000 00000000 086900000 900 


203 


0 00605660060000006606006000006060006600606006006000000060 6669662686 6266666426 662609060020802, 
9962266000020229922௨226909292822296) 


3 ஜூலை 22 


ப 
ஜி 


பிரம்மாஸ்திரம்‌ 
பெரிய பொருளே, உன்‌ துணையிருந்தால்‌ 
எனக்குத்‌ தடையேது ? உன்‌ துணையில்லா 
விட்டால்‌ மற்ற தணைகள்‌ என்‌ செய்யும்‌? 


நேர்மைக்குப்‌ பிரம்மாஸ்திரம்‌ என்று பெயர்‌, நேர்‌ 
மையான மனிதன்‌ எதையும்‌ மறைத்து வைப்பதில்லை. 


626௪62 546௦௦26௦652524262264646599. 


வதில்லையாகையால்‌ யாரும்‌ அவனை ஏமாற்ற முடியாது. 


தொண்டர்காள்‌ தூசிசெல்லீர்‌ 
பத்தர்காள்‌ கூழப்போகீர்‌ 
ஒண்திறல்‌ யோகிகளே 
பேரணி உந்தீர்கள்‌ 
திண்திறல்‌ சித்தர்களே 
கடைக்கூழை சென்மின்கள்‌ 
அண்டர்நாடு ஆள்வோம்‌ நாம்‌ 
அல்லற்படை வாராமே. 
ப்‌ _— மரணிக்கவரசகர்‌ 


்‌] 
்‌ 
ட்‌ 
ட்‌ 
்‌] 
ட்‌ 
்‌] 
்‌] 
[] 
ட்‌ 
௬. 
- 
J 
௫. 
21 


ப்‌ 
859620 026695%620266602000 2௦66௦ 0000000000 00000 00 660526௦02௦ 665 ௨: 


204 


தன்‌ செயலை மற்றவர்கள்‌ பார்க்கக்கூடாது என்று 
அவள்‌ கருதுவதில்லை. பிறர்க்குத்‌ தீங்கு செய்யாமை 
யால்‌ அவன்‌ அஞ்சுவதில்லை. அவனுடைய நடையுடை 
பாவனை நேர்மையானவை. அவன்‌ யாரையும்‌ ஏமாற்று 


4550009089059 6590596980000 06090690900 S00S0S S080 0960660622 2669 60. 
s ப்‌ 


7962996066 565626௪0662522666%546622262221626276429209262696626692 6666269652 999929222296௨' 


மேலாம்‌ பாடம்‌ 
நல்லாரிடமிருந்து நல்வாழ்வை நான்‌ கற்‌ 
றுக்கொள்வேனாக. 


சமயக்குரவர்‌ ஒருவரைக்‌ குவலயத்தில்‌ 
காண்பது அரிது. ஒருவேளை ஆயிரம்‌ வரு 
ஷத்துக்கு ஒரு தடவை ஒருவர்‌ வரலாம்‌. அத்‌ : 
தகையவர்‌ நல்வாழ்வு வாழ்ந்து உலகுக்கு 
வழிகாட்டுகிறார்‌. புத்தகங்களும்‌ பிரசங்கங்‌ 
களும்‌ பின்னணிக்குப்‌ போய்விடுகின்றன. 
எத்தகைய வாழ்வு மனிதன்‌ வாழவேண்டு 
மென்று அவர்‌ தாமேவாழ்ந்து காட்டுகிறார்‌. 
வாய்ப்பேச்சாலல்ல, வாழ்க்கையின்‌ மூலம்‌ 
புகட்டும்‌ பாடமே மேலானது. 


$22222005060896%226902662 9269929661 


6262622060 66௦ ௪௪4868866665௦2-௪௭௫666487025... 39622௦000௨, 


தர்க்கமிட்டுப்‌ பாழாஞ்‌ 
சமயக்‌ குதர்க்கம்விட்டு 
நிற்குமவர்‌ கண்டவழி 
நேர்பெறுவ தெந்நாளோ? 


_ தரயுமானவர்‌ 


பபப பப்ப்ப்பபபபப்பபப ப பபப்பபபபப்பபபப்பபபபபப 


அகசச28022௧ பபப்பபபபபபபப(ப 


ட்‌ 
896₹00%46606666265699 66259 666௪96௦66 26662 06868600026660066669666? 


205 


62900060900000006 49000060000000000000006000000000006000 00000000060 
ட்‌ 


ஆடி 9 


98 
ஞ்‌ 
|} 
[34 


மனச்சாட்சி 
உள்ளிருக்கும்‌ ஒண்பொருளே, உன்னை 
நான்‌ உலகெலாம்‌ -தேடியலைகிறேன்‌, 
என்னே! 


ஒவ்வோர்‌ உயிர்க்கும்‌ உயிராய்‌ மனத்தி 
னுள்‌ தெய்வம்‌ மனச்சாட்சியாய்‌ எழுந்தருளி 
யுள்ளது. ஆனால்‌ அதை இன்னதென்று 
சுட்டிக்காட்ட இயலாது. பின்பு அகைப்‌ 
புறக்கணிக்கவும்‌ இயலாது. தன்போக்கில்‌ 
தன்‌ காரியத்தை அது நிறைவேற்றுகிறது. 
நமது ஆணவம்‌ தலையெடுத்திருக்கும்போது 
மனச்சாட்சி மறைந்திருக்கிறது. ஆண 
வத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அமைதியுற்‌ 
றிருக்கும்போது மனச்சாட்சி பேசுகிறது. 


பப்ப ப பப்ப பபப பப பப்ப 


நீக்கப்‌ பிரியா நினைக்கமறக்‌ கக்கூடாப்‌ 
போக்குவர வற்ற பொருளணைவ தெந்நாளோ? 


_— தாயுமானவர்‌ 


26866586126622222666220606 4262 6226௨64666 66965 2066520666 445 66622௦ 2466626 602 668620 OO 9 8 


0900008000 00000 00000000000 Lov overs ooo 0009 


206 


லம்‌ வலத்‌ அதல வ களன்‌ ம மலர்க 1 
ட்‌ 


ஆடி 10 


93 
[ம] 
& 
[3] 
[2 


அறிதற்கெளியது 
வானில்‌ இலங்கும்‌ சூரியன்போன்று செம்‌ 
பொருளே, நீ என்‌ உள்ளத்தில்‌ இலங்கு 
கின்றாய்‌. 


சான்றோர்‌ புகட்டிய செந்நெறியைக்‌ கடைப்‌ 
பிடித்தால்‌ மக்கள்‌ சான்றோர்‌ ஆகக்கூடும்‌. 
அச்செந்நெறி. அறிதற்கெளியது, நேரானது; 
அதற்கு வியாக்கியானம்‌ எழுதவேண்டிய 
தில்லை. கல்லாதவர்க்கும்‌ குழந்தைகளுக்கும்‌ 
அது விளங்குகிறது. அது பேச்சுக்குரிய 
தல்ல; வாழ்வோடு சம்பந்தப்பட்டது. அதை 
அனுஷ்டிக்குமளவு மனத்தகத்துள்ள தெய்‌ 
வீகத்தையும்‌ நாம்‌ அறிந்துகொள்ளமுடியும்‌. 


திரையற்ற நீர்போல்‌ தெளியஎனத்‌ தேர்ந்த 
உரைபற்றி உற்றங்கு ஒடுங்குநாள்‌ எந்நாளோ? 


_ தாயுமானவர்‌ 


$666686666666660666666660666606606628066666660606265 6662626646 66626682626602626260206660 69) 
6696626066 62600266666666060606260 2266680660 806060606060626260660066660600660666. 


ட்‌ 


992௦992256 629522966666 2266662220 6226696654 9662269620 206222060' 


207 


C4 
H 
2 


பேரியல்பு 
பெம்மானே, : உன்னைப்‌ போற்றுதலும்‌ 
எனது பேரியல்பைப்‌ பெறுதலும்‌ ஒன்றே 
யாம்‌. 


தூய உள்ளம்‌, கேரான எண்ணம்‌, நல்வீனை ஆகிய 
இவை யாவும்‌ மனிதனது பேரியல்பைப்‌ பெருக்குதற்‌ 
கென்று அமைந்தவைகளாம்‌. அதிகமான ஆற்றலும்‌, 
பெருநன்மையும்‌, தெவிட்டாத இன்பமும்‌ உண்டாவது 
மனபரிபாகத்தினின்றேயாம்‌, பெரு முயற்சி, ஆழ்ந்த 
எண்ணம்‌, தெய்விகப்பற்று ஆகிய இவைகளின்‌ மூல 
மாகவே மேலோர்‌ எக்காலத்திலும்‌ தங்களது மேலான 
இயல்பை வளர்க்கலாயினர்‌. சிற்றியல்புடைய மனிதன்‌ 
மனபரிபாகத்தால்‌ பேரியல்புடைய மனிதனாக மாறி 
யமைகிறான்‌. 


060006000660060060060000066060000000040000004, 


விறகில்‌ தீயினன்‌ பாலிற்‌ படுநெய்போல்‌ 
மறைய நின்றுளன்‌ மாமணிச்‌ சோதியான்‌ 
உறவு கோல்நட்‌ டுணர்வு கயிற்றில்‌ 
முருக வாங்கிக்‌ கடையமுன்‌ நிற்குமே. 


_— அப்பர்‌ 


தத காப்‌ 


000009000 00000900 0000009 


208 


65000008E6000006000000000000000, 


ல்‌ 26 ஆடி 11? 


'2266686%9676662562666666 2966696696 66 6266626280 626022 6262666266 000 0000000000000 06! 


59e09a0° 


OOOO CAAA UDALL ERA ப பப்பப1, 


பயப்பட்டு ப்ப டப்ப DETERS, 
தக்ஷ யக்ஞம்‌ 

அண்ணலே, உன்‌ அருளோடு கல 

வாத பொருள்களெல்லாம்‌, இலக்கத்தோடு : 

தொடர்பில்லாத பூஜ்யங்கள்போன்று பய 

னற்றுப்‌ போய்விடுகின்‌ றன. 


தக்ஷப்பிரஜாபதியின்‌ யக்ஞத்தில்‌ எல்லாம்‌ 
இருந்தன. பொருள்களுக்குக்‌ குறைவில்லை; 
போகத்துக்‌ குறைவில்லை. போகப்‌ பொருள்‌ 
களைப்‌ புசிக்க வந்தவர்களுக்கும்‌ குறை : 
வில்லை. கடவுள்‌ ஒருவர்க்குமட்டும்‌ ஆங்கு $ 
இடமில்லை. எஜமானன்‌ தெய்வத்தை இகழ 3 
வும்‌ செய்தான்‌. ஆகையால்‌ எல்லாம்‌ அனர்த்‌ ₹, 
தமாய்‌ முடிந்தது. 


தெளிந்தார்‌ கலங்கினும்‌ நீ கலங்‌ காதே 
அளிந்தாங்‌ கடைவதெம்‌ ஆதிப்‌ பிரானை 
விளிந்தானத்‌ தக்கன்‌ அவ்வேள்வியைவீயச்‌ 
துணிதல்‌ கருள்செய்த தூய்மொழி யானே. 
= த; பு 


60-14 209 


பப பப ப ப ப பபபபபபபப। 


3 ஜூலை 28. ஆடி 13 
ஆளுதலும்‌ ஆட்படுதலும்‌ 

வேந்தே, நான்‌ மனதை அடக்கியாளவும்‌ 

உனக்கு ஆட்படவும்‌ கற்றுக்கொள்வேனாக. 


0609900000090009 0000 


பாரமார்‌ த்திகப்‌ பேருண்மையை அறியாத 
பாமரர்கள்‌ எண்ணத்துக்கு அடிமையாகிறார்‌ 
கள்‌. ஞானியோ எண்ணத்துக்கு இறைவன்‌. 
அப்போதைக்கப்போது கிடைக்கும்‌ இன்‌ 
பத்தை விரும்பி ஆடுமாடுபோன்று பாமரர்‌ 
சிற்றியல்புக்கு ஆட்படுகின்றனர்‌. மருந்துக்‌ 
குரிய செடியை மருத்துவன்‌ தேடியெடுப்பது 
போன்று, நலம்‌ தரும்‌ சீரிய எண்ணத்தை 
ஞானி மனத்தின்கண்நாட்டுகிறான்‌.வாழ்க்கை 
என்னும்‌ ராஜ்யத்தை ஞானி ஆளுகிறான்‌. 
மற்றவர்‌ வாழ்க்கைக்கு ஆட்படுகின்றனர்‌. 


62669626௦6 69626662662666662666666662660865066626526: 


வானூடு அடங்கும்‌ வளிபோல இன்புருவாங்‌ 
கோஜாடு அடங்கும்குறிப்பறிவ தெந்நாளோ? 


_ தாயுமானவர்‌ 


2960990005 90000000900000 0000000900000 9090000000000 000 9 900 9900 9000 90 00 9 


s 
ப்‌ 
'22,629626666066496962092964949922562996 56982 886622209 2221296266 289% 


210 


ஜூலை 29 ஆடி 14 
ஞானதீபம்‌ 
தேஜோமயானந்தமே, யாண்டும்‌ ஒளி 
வீசும்‌ ஞான விளக்கை என்‌ உள்ளத்தி 

னுள்ளே ஏற்றிவைப்பாயாக. 


விவேகமே வடிவெடுத்தது ஞானதீபம்‌. பக்தியி 
னின்று பெருக்கெடுக்கும்‌ அமைதியே அதற்கு எண்‌ 
ணெய்‌. ஈசுவரத்தியானம்‌ அது எரிவதற்கு ஏற்ற நல்ல 
காற்றாகிறது. இடையறுப்‌ பிரம்மச்சரியத்தினின்று 
வரும்‌ பேருணர்வு அத்தீபத்துக்குத்‌ கிரியாகிறது. பற்‌ 
றற்ற உள்ளம்‌ அந்த விளக்கை வைப்பதற்கேற்ற.இட 
மாகிறது. அங்கு ஆசையென்னும்‌ புயல்‌ காற்றடிக்கா 
திருக்க வேண்டும்‌. ஈசுவர சொருபம்‌ அத்தீபத்தில்‌ 
எரியும்‌ ஒளிப்‌ பிழம்பாகிறது. 


விளக்கைப்‌ பிளந்து விளக்கினை யேற்றி 
விளக்கினுக்‌ குள்ளே விளக்கினைத்‌ தூண்டி 
விளக்கில்‌ விளக்கை விளக்கவல்‌ லார்க்கு 
விளக்குடை யான்கழல்‌ மேவலு மாமே. 
-- திருமந்திரம்‌ 


» 
'990850939900000000 0080000500 000000 660060000000 000800 V9 80000 0 


211 


0006000000060 0006000 6006500000866 6050000006606 0 60606608566 080006006600 01 96 66 0 0 0 99, 
பப பபப பபப பபப பபப ப பப பபப பபப 000090500000 009000900000 0090 0 00 0 0 8 


ஜூலை 80 178 ஆடி 15 
ஆள்‌ இல்லாத படகு 
அஹங்காரம்‌ அற்ற இடத்தில்‌ அண்‌ 
ணலே, நீ வீற்றிருக்கிறாய்‌. 


படகு ஒன்றில்‌ நிறையப்‌ போக்கிரிகள்‌ 
போய்க்கொண்டிருந்தார்கள்‌. சினமும்‌, சச்‌ 
சரவும்‌, செருக்கும்‌ வடிவெடுத்தவர்கள்‌ அவர்‌ 
கள்‌. அன்னவர்‌ ஊர்ந்து சென்ற படகைக்‌ 
காலிப்‌ படகு ஒன்று மிதந்துகொண்டு வந்து 
மோதியது. அது மோதியதை முன்னிட்டு 
யாரும்‌ மனத்தாங்கல்‌ கொள்ளவில்லை. 
அதற்கு மாறாக, அது ஓர்‌ ஆளாவது ஊர்ந்த 
படகாயிருந்திருக்குமாயின்‌ வம்பு மிக வந்‌ 
திருக்கும்‌. ஈமது மனம்‌ என்ற படகில்‌ ஆணவ 
அஹங்காரம்‌ என்ற ஆட்கள்‌ இல்லாவிட்டால்‌ 
நம்முடன்‌ யாரும்‌ சண்டைக்கு வரமுடியாது. 
சொல்லும்‌ பொருளும்‌ அற்றுச்‌ சும்மா இருப்‌ 
பதற்கே 

அல்லும்‌ பகலும்‌ எனக்கு ஆசை பராபரமே. 


_— தாயுமானவர்‌ 


0606660660 60660566060000000600000000000000 5600000000000 0 0000000006000 60 PIPPI T A 
2௪99969969 5296526599 9999966905509625529969669962996 6225229599 242256 229929 222962266698556. 


4269962262 6266626 6696622668 2626666022 26902209 6099689026 2 65௦௦51. 


212 


ஜூலை 31 ஆடி 16 
பட்சபாதம்‌ 
தராசு முள்‌ எடையை உள்ளபடி காட்டு 
டுவது போன்று தேவே, எனக்குரியதை நீ 
நேர்மையுடன்‌ நல்குகின்றாய்‌. 


இயற்கையின்‌ நடைமுறை நேர்மையே வடி 
வெடுத்தது. பட்ச பாதம்‌ அதனிடத்தில்லை. 
அதை எதிர்த்தால்‌ துன்பம்‌ வருகிறது;அதை 
அனுசரித்தால்‌ இன்பம்‌ வருகிறது. தவறுத 
லுக்குத்‌ தண்டனையில்லாது போய்விட்டால்‌ 
நேர்மைக்கு வெகுமதியும்‌ இல்லாது போய்‌ 
விடும்‌. அத்தகைய நிலையே பட்சபாதம்‌ 
எனப்படுவது. இறைவனுடைய ஆதிக்கத்‌ 
தில்‌ பட்சபாதத்துக்கு இடமில்லை. வினைக்‌ 
கேற்ற வினைப்பயனை அவர்‌ விதித்துள்ளார்‌. 


மாலுங்காட்டி வழிகாட்டி 
வாராவுலக நெறியேறக்‌ - 
கோலங்காட்டி ஆண்டானைக்‌ கொடியேன்‌ 
என்றோ கூடுவதே? 


9999000900000 66909 7006096409 96404060606099666606609696422 6246266092 9600 90 7004616969 0 


_ மரணிக்கவாசகம்‌ 


(3 
பப்ப பப்ப பப்ப பபப ப்பா 


912 


,99,599௪696692559629506989625296925292568999996966568989656996568292 
வ பி 


ஆகஸ்ட்‌ 1 ஆடி 17 
விசுவரூபம்‌ 


4056600000000 


அண்ட நாயகா, நலம்‌ கேடு அனைத்தும்‌ 
உன்‌ செயல்களே என்பதை நான்‌ அறிந்து 
கொள்வேனாக. 


அண்டத்தினுடைய நடைமுறையில்‌ இனிமை தென்‌ 
படுவது போன்று கோரக்‌ காட்சிகளும்‌ தென்படுகின்‌ 
றன. பஞ்சம்‌, கொள்ளைநோய்‌, பூகம்பம்‌, போராட்டம்‌ 
இத்தகையவைகளுக்கு இறைவன்‌ ஏன்‌ இடம்‌ 
கொடுத்தான்‌ என்ற கேள்வி எழுகிறது. குறுகிய 
காட்சியில்‌ அவைகள்‌ கோரமானவைகளே. பரந்த 
வீசுவருபத்தின்கண்‌ வைத்துப்‌ பார்க்குமிடத்து 
உண்மை புலப்படும்‌. துன்பமும்‌ அவனுடைய அருளி 
னின்று வருகிறது. துன்பங்கள்‌ வாயிலாக உயிர்களை 
அவன்‌ பண்படுத்துகிறாள்‌. ்‌ 


ஓரெழுத்‌ தாலே உலகெங்குக்‌ தானாகி 
ஈரெழுத்‌ தாலே இசைந்தங்‌ கிருவராய்‌ 
மூவெழுத்‌ தாலே முளைக்கின்ற சோதியை 
மாவெழுத்‌ தாலே மயக்கமே உற்றதே. 

_ திருமந்திரம்‌ 


'7௪௪992922562955 2525552592 000090000000 05 500000500000 ௨6௨ 


214 


- 
- 
s 
s 
்‌] 
J 
- 
: 
1 
௫. 
s 
: 
3 
௫. 
- 
J 
Li] 
s, 


ப 


ப்‌ 
3 
. 
J 
. 
ட்‌ 
்‌ 
்‌ 
. 
ட்‌ 
. 
ட்‌ 
[3 
. 
[1 
[ 
ட்‌ 
ட்‌ 
[3 
. 
. 
ட்‌ 
்‌்‌ 
்‌ 
[்‌ 
: 
௫. 
ட்‌ 
[ 
௫ 
. 
ஓ 
்‌ 
ட்‌ 
ட்‌ 
ட்‌ 
[3 
்‌ 
. 
. 
= 
. 
௫ 
s 
1 
. 
[ 
. 
i 
ட்‌ 
. 
ட்‌ 
ட்‌ 
ட்‌ 
1 
ட்‌ 
. 
. 
ட்‌ 
ட்‌ 
ட்‌ 
[ 
. 
௩ 
1 


ஆகஸ்ட்‌ 2 ஆடி 18 
பெருவாழ்வு 

நாதா, நான்‌ வாழும்‌ வாழ்வு யாண்டும்‌ 
உனக்குகந்த வழிபாடாகுக. 


நெறியான வாழ்வு மனிதனை மேலோன்‌ 
ஆக்குகிறது. பரந்த காட்சியும்‌ ஆழ்ந்த 
உணர்ச்சியும்‌ அப்பொழுது உருவெடுக்‌ 
கின்றன. மனிதன்‌ தேவன்‌ ஆகிறான்‌ என்று 
அப்பொழுது இயம்பலாம்‌. புதிய ஆற்ற 
லும்‌ அப்பொழுது அவனுக்கு உண்டாகிறது. 
எல்லாம்‌ தெய்வ சொரூபமாக மாறுகிறது. 
அதன்‌ பிறகே மனிதனுக்கு உண்மையான 
வாழ்வு வந்தமைகிறது. 


எட்டத்‌ தொலையாத 
எந்தைபிரான்‌ சந்நிதியில்‌ 
பட்டப்‌ பகல்விளக்காய்ப்‌ 
பண்புறுவ தெந்காளோ? 
_ தாயுமானவர்‌ 


இவ்பப்பபட்ப 018000000416 0G EVO 5000096906488 60 6866086660 68866 665606006680 58 8600004 SE EOD 
Ce க்‌ வர்க்‌ கற்கக்‌ 


LL 


215 


ஆகஸ்ட 8 ஆடி 19 : 
உதவி 
செம்பொருளே, உன்னைச்‌ சார்ந்திருப்‌ 
பதற்கு ஒப்பான உதவி எனக்கோ உல 
: குக்கோ வேறு எதுவும்‌ இல்லை, 


உலகில்‌ உள்ள அக்கிரமங்களை ப்பற்றியோ 
பாபங்களைப்‌ பற்றியோ பேசாதே. அக்கிர 
மங்களைக்‌ காணக்கூடிய குறைபாடு உன்னி 
டத்தில்‌ இருப்பதைக்‌ குறித்துக்‌ கதறியமு. 
உன்விடத்து எது இருக்கிறதோ அதையே 
உலகில்‌ நீ காண்கிறாய்‌, உலகுக்கு உதவி 
செய்ய நீ விரும்பினல்‌ அதைப்‌ பழிகூறாதே. 
பழிகூறுவதால்‌ உலகையும்‌ உன்னையும்‌ இன்‌ 
னும்‌ அதிகமாகக்‌ கீழ்மைப்படுத்துகிறாய்‌. 
குறைகாண்போன்‌ நிறைவை நல்கான்‌. 


அவ்வுயிர்போல்‌ எவ்வுயிரும்‌ 
ஆனபயிரான்‌ தன்னடிமை 

எவ்வுயிரு மென்றுபணி 
யாஞ்செய்வ தெந்நாளோ? 


_ தாயுமானவர்‌ 


$999999992999999%099999296999996569696766626690669696996669969926999266929626996299 669. 


: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
ட்‌ 
: 
டி 
H 
: 
: 
: 
: 
ட்‌ 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
ட்‌ 
: 
ட்‌ 
ய்‌ 
ட்‌ 


13 
'692926662262 2529626996 266662266652222566672 2696 00 0090050000000 00° 


216 


ஆகஸ்ட்‌ 4 ஆடி. 20. 
உண்டி. 
இறையே, உணவின்றி நான்‌ சில நாள்‌ 
வாழ முடியும்‌; உனது உணர்வின்றிக்‌ கணப்‌ 
பொழுதும்‌ உயிர்‌ தரியேன்‌. 


டர 


உடலுக்குத்‌ தரும்‌ உண்டி உள்ளத்தையும்‌ 
பேணவல்லது. உள்ளத்தில்‌ அமைதியுண்டு 
பண்ணுகிற நல்லுணவையே அருந்துதல்‌ 
வேண்டும்‌. மிகைபடவோ குறைபடவோ 
உண்டியை ஏற்பது பொருந்தாது. அளவுபட 
உண்பது யோகியர்‌ செயல்‌. அவரவர்க்குப்‌ 
பொருந்துகிற உணவை அவரவரே கண்டு 
கொள்ள வேண்டும்‌. 


அண்டம்‌ சருங்கில்‌ அதற்கோர்‌ அழிவில்லை 
பிண்டம்‌ சருங்கில்‌ பிராணன்‌ நிலைபெறும்‌ 
உண்டி சுருங்கில்‌ உபாயம்‌ பலவுள 
கண்டங்‌ கறுத்த கபாலியு மாமே. 

்‌ திருமந்திரம்‌ ? 


217 


,$62288222626466626566 66666 2௦66626652 6666 26666 2666666622 6626 66522 66656625666565262656666666 22. 
7௪9௧92 ப ப்ப ப்பப்ப்ப்பபபபபப்பபபபபபபபபபபப(। 


ஆகஸ்ட்‌ 5 - ஆடி 21 
முயற்சி 
கீழே விழுந்த குழந்தை எழுந்து நடக்க 
முயலுவது போன்று அழுதும்‌ தொழுதும்‌ 
அண்ணலே, உன்னை நான்‌ அடைய முயலு 
வேனாக. 


தோல்வியைப்‌ பொருள்படுத்தாதே. இயற்‌ 
கையில்‌ அதற்கும்‌ இடமுண்டு.. வாழ்க்கை 
யைத்‌ தோல்வியானது அலங்கரிக்கிறது. 
வாழ்க்கைக்கு அது கவிதை ரசமும்‌ கொடுக்‌ 
கிறது. தோல்வியடையவும்‌ திரும்ப முயற்சி 
எடுத்துக்கொள்ளவும்‌ 
வாழ்வன்று. ஆயிரம்‌ தடவை நீ தோல்வி 
யடைந்தாலும்‌ தளர்வுறாதே. திரும்பவும்‌ 
முயற்சியெடுத்துக்கொள்‌. முயற்சி திருவினை 
யாக்கும்‌. 


௫ 
8 
6 
6 
3 

& 
2 
3 

5. 

< 


துன்பம்‌ உறவறினும்‌ செய்க துணிவாற்றி 
இன்பம்‌ பயக்கும்‌ வினை. 


- திருக்குறள்‌ 
பபப பபப பப ப பப்ப ்ட்ட்ட। 


218 


மிற்றிக்க்ககி க்க க ட வ அகவ ப பபபபபபபப்பபபபபபபபப(பபபபபப 
£626969295608292665696269666996656269689676967 6996962260 6906 2629692672 2926292969 26465௦29 20 


ஆகஸ்ட்‌ 6 ' ஆடி 22 
புதையல்‌ 
உள்குவார்‌ உள்ளிருக்கும்‌ இறைவா, 
உன்னை நான்‌ எண்ணுமளவு, உன்னை 
எனக்குச்‌ சொந்தமாக்குகிறேன்‌. 


அழியும்‌ பாங்குடையது உனது உடல்‌, ஆனால்‌ அத 
னுள்‌ எவ்வளவு சக்தி, எத்தனைவித வல்லமைகள்‌, எத்‌ 
தகைய விசைகள்‌ மறைந்திருக்கின்றனவென்று உனக்‌ 
குத்‌ தெரியுமா ? மனிதன்‌ மண்ணுலகினுள்‌ வந்து யுகங்‌ 
கள்‌ பல கடந்துபோய்‌ விட்டன. ஆனால்‌ அவனுக்குரிய 
வல்லமைகளில்‌ அணுவளவுக்குமேல்‌ இன்னும்‌ வெளி 
யாகவில்லை. ஆகையால்‌ மனிதன்‌ ஒன்றுக்கும்‌ உதவா 
தவன்‌ என்று சொல்லிவிடலாகாது. உள்ளே புதைந்‌ 
திருக்கும்‌ சக்தி அளப்பரியது. எவ்வளவுதான்‌ புலப்‌ 
படுத்தினாலும்‌ அது முடிவில்லா தது. 


உடம்பினை முன்னம்‌ இழுக்கென்‌ நிருந்தேன்‌ 
உடம்பினுக்‌ குள்ளே யுறுபொருள்‌ கண்டேன்‌ 
உடம்புளே உத்தமன்‌ கோயில்‌ கொண்டான்‌ என்று 
உடம்பினை யானிருந்து ஓம்புகின்‌ றேனே. 

- திருமந்திரம்‌ 


219 


ஆகஸ்ட்‌ ர்‌ ஆடி 23 3 
பேரமைப்பு 


அண்ட நாயகா, நீ அண்டங்களை அமைத்‌ 
திருக்கும்‌ முறையைக்‌ காண்போர்‌ மனங்‌ 
கலங்குவதுமில்லை, குறை கூறுவதுமில்லை. 


இயற்கையின்‌ அமைப்பு அருளே வடி 
வெடுத்தது. இம்மியளவு கேட்டையோ பட்ச 
பாதத்தையோ அதில்‌ காணமுடியாது. 
நுண்ணிய தளிரை இரக்கத்தோடு அது 
பாதுகாக்கிறது. பெருவலிவு படைத்த ஒன்று 
அவ்வலிவை முறைதவறிக்‌ கையாளாதிருக்‌ 
கும்படி இயற்கை பார்த்துக்கொள்கிறது. 
$ அது கேட்டைக்‌ களையவும்‌ நலத்தைக்‌ காக்க 


ராரா ட ட டா ப பப ப ப ப ப பப்ப பாபு 


56௦௪ 66௪966226 6646666666 ௦66626660266 66 622 6464626666966682. 


2 
5 
ஓ 
ட்‌] 
8 
& 
5 
& 
3) 
5. 
8 
8 
5 
ட்‌ 
8 
்‌ 
ட 
> 
8 
ட 
5 


அருளை அறிவதும்‌ ஒன்றே. அதை அறிபவர்‌ 
அமைதி பெறுகின்றனர்‌. 


இம்‌ மாநிலத்தில்‌ இருந்தபடி யேயிருந்து 
சும்மா அருளைத்‌ தொடருநாள்‌ எந்நாளோ? 


_— தாயுமானவர்‌ 


7௦222௪9௨௦4. ப்ப்டப்பட்ட ப்பட்ட டாக ப்ப பப பட 


220 


ஆகஸ்ட்‌ 8 ஆடி 24 
கள்‌ வெறி 
கடவுளே, உனது உணர்ச்சியில்‌ நான்‌ 
கள்‌ குடியன போன்று ஆய்விடுவேனாக. 


மிகைபடக்‌ குடித்த ஒருவன்‌ ஒரு வண்டியி 
னின்று கீழே விழுகிறான்‌. வண்டியில்‌ போய்க்‌ 
கொண்டிருந்த உணர்ச்சி அவனுக்கில்லை; 
கீழே வீழ்ந்த உணர்ச்சியும்‌ இல்லை. உயிர்‌ 
வாழ்ந்திருப்பது, மரணமடைவது, அஞ்சு தல்‌ 
அ இவைபோன்ற எண்ணங்களுக்கு அப்பால்‌ 
“அவன்‌ போய்விடுகிறான்‌. கள்ளுடன்‌ வைத்த 
தொடர்பு தாற்காலிகமாக இத்தகைய பேரு $ 
ணர்ச்சியைக்‌ கொண்டுவருமானால்‌, கடவுளு ? 
டன்‌ வைக்கும்‌ தொடர்வு எத்தகைய நிலைத்த 
நல்லுணர்ச்சியைக்‌ கொண்டு வராது! 


க ப ப ப ப ப பபப ப ப பப பப ப்பபபபபபப। 
9060000500000000060500000000000000 0000000000000 90000 


நித்திரையிற்‌ செத்தபிணம்‌ 
நேருமுடற்கு இச்சைவையாச்‌ 
௬த்தர்களே நல்ல 
துறவோர்‌ பராபரமே. 
_ தாயுமானவர்‌ 


s 
ப பப்ப 0500580006 05005 609000000006 09 000000000 06° 


221 


ஆகஸ்ட்‌ 9 ஆடி 25 
அதிசயம்‌ - 

சூரிய வெளிச்சத்தில்‌ இருந்துகொண்டு 

சூரியனைத்‌ தேடுவதுபோன்று தேவே, 
உன்னை நான்‌ தேடியலைகிறேன்‌. 


பொருளிலெல்லாம்‌ மிகப்‌ பெரிய பொருள்‌ கடவுள்‌; 
ஆனால்‌ அது யார்க்கும்‌ புலப்படுவதில்லை. பெருங்கூச்ச 
லிட்டு அழைப்பவன்‌ கடவுள்‌; ஆனால்‌ அவன்‌ 
அழைப்பை யாரும்‌ கேட்பதில்லை. மிக அருகில்‌ இருப்‌ : 
பவன்‌ கடவுள்‌; ஆனால்‌ யாரும்‌ அவளை உணர்வதில்லை. 3 
எல்லார்க்கும்‌அவன்‌ தன்னைப்‌ பங்கிட்டுக்கொடுத்திருக்‌ 
கிறான்‌; ஆனால்‌ அவன்‌ பெயர்‌ யாருக்கும்‌ தெரியாது. 
கடவுலாக்‌ காணமுடியாது என்று சொல்லிக்கொண்டு 
அவனிடமே மக்கள்‌ ஓடுவது அதிசயமன் றோ! 


எவ்வடிவும்‌ பூரணமாம்‌ 
எந்தையுரு என்றிசைந்த 

அவ்வடிவுக்‌ குள்ளே 
அடங்குநாள்‌ எந்நாளோ? 


_— தாயுமானவர்‌ 


'4௨682282226998666666826226262526298296222 6266666666 452662௦559 


222 


3 ஆகஸ்ட்‌ 10 ஆடி 26: 
ஒப்பற்ற வெற்றி 
என்னை நான்‌ ஒழுங்குபடுத்தி வீட்டால்‌ 
தகையே, நான்‌: உனக்குகந்தவன்‌ ஆய்வீடு 
கிறேன்‌. 


ஒருவன்‌ தன்னைத்‌ ' திருத்தியமைக்க ! 
அமைக்க அகத்தில்‌ அமைதியுண்டாகிறது. $ 
ஒரு மனிதனுக்குப்‌ பகை வெளியுலகில்‌ 3 
இல்லை. காமம்‌, குரோதம்‌, மதம்‌, மாச்சரியம்‌ $ 
3 முதலிய விரோதிகள்‌ மனத்தினுள்‌ இருக்‌ $ 


்‌ கின்றன. இவைகளை வென்றவன்‌ உலகையே 
$ வென்றவன்‌ ஆகிறான்‌. பிறரை வென்றவனுக்‌ 
3 குப்‌ பிறகு தோல்வி ஏற்படலாம்‌. தன்னையே 
வென்றவனுக்குத்‌ தோல்வியில்லை. அவன்‌ 
அனைத்தும்‌ அடையப்பெற்றவன்‌ ஆகிறான்‌. 


பார்க்கின்‌ அணுப்‌ போற்கிடந்த 

பா ழ்ஞ்சிந்தை மாளின்‌என்னை 

யார்க்குச்‌ சரியிடலாம்‌ ஐயா பராபரமே? 
_ தாயுமானவர்‌ 


கப பபப பப ப்பபபப। 


'ச4226229966 2666266666 6666 4626262222 6606266666626269962666666669960' 


223 


ஆகஸ்ட்‌ 11 ஆடி 27 
ஆசிரியர்‌ 

இறைவா, எனக்கு நீ நல்லாசிரியனா 

யிருந்து ஓயாது என்னை ஒழுங்குபடுத்தி 
வருவதை நான்‌ அறிவேனாக. 


உலகம்‌ என்னும்‌ பள்ளிக்கூடத்தில்‌ பல வகுப்புகள்‌ 
இருக்கின்றன. ஒவ்வொரு வகுப்புக்கும்‌ ஆசிரியன்‌ 
உண்டு. புகட்டவேண்டிய பாடத்தைப்‌ புகட்டுதற்கு 
ஆசிரியனுக்கு அதிகாரமுண்டு. ஆனால்‌ ஆசிரியனுக்குப்‌ 
பாடம்‌ புகட்டும்‌ அதிகாரமும்‌, பாடத்தின்‌ முறையை 
மாற்றும்‌ அதிகாரமும்‌ மாணாக்கனுக்கு இல்லை. ஓர்‌ 
ஆசிரியனிடம்‌ பாடம்‌ கற்றான பிறகு மாணாக்கன்‌ இன்‌ 
ஜெருவனிடம்‌ அனுப்பப்படுகிறாள்‌. ஆசிரியனுக்கும்‌ 
அப்படி அனுப்புதலில்‌ மகிழ்ச்சி உண்டாகிறது. தரித்‌ 
திரம்‌, திருப்தி, கேடு, நலன்‌, துன்பம்‌, இன்பம்‌ ஆகிய 
வைகள்‌ ஆசிரியர்கள்‌ ஆகின்றன. 


6666666560 66662660௨2 66௨266666௦66666666666666666 6665 6266664266 6௨. 


கலக்கமுற நெஞ்சைக்‌ கலக்கித்‌ திரும்பத்‌ 
துலக்குபவன்‌ நீயலையோ சொல்லாய்‌ பராபரமே. 


-- தாயுமானவர்‌ 


[்‌ 
74,9269222268921266922226066622226520992 2202962299 22226௪ 009! 


224 


,46௪5226262%9229௪242968829262922226826422992௦௦௦௧22 200090500659000009, 
o, 


ஆகஸ்ட்‌ 12 ஆடி 2st 
கஸ்தூரிமான்‌ : 

சித்தமிசை குடிகொண்ட செம்பொருளே , : 
ஜகமெங்கும்‌ உன்னை நான்‌ தேடியலைவ : 
தேனே! 3 
கஸ்தூரிமான்‌ தனது உடலினின்று கஸ்‌ $ 
தூரியை உண்டுபண்ணுகிறது. அதன்‌ $ 


2 
3 
& 
ட 
g 
E 
a 
3 
5 
& 
& 
(8) 
A=} 
டு 
Pp 
& 
ஓ 
[ப 
& 
3 
6 


ப பப பப ப ப ப பபப ப ப்பட்ட. 


39 
ப 
E 
ட 
%்‌ 
த: 
& 


. தான்‌ தேடுவது தன்னி 
டத்தே இருப்பது அதற்குத்‌ தெரியாது. மனி 
தன்‌ வெளியுலகில்‌ நாடுவதெல்லாம்‌ அவ 
னிடத்திலேயே இருக்கிறது. எத்தனை ஜன்‌ 
மாந்தரங்களில்‌ உழன்றான பிறகு இவ்வுண்‌ 
மையை அவன்‌ கண்டுபிடிக்கிறான்‌! மனத்‌ 
தகத்து மிளிரும்‌ தெய்வத்தை அவன்‌ கண்டு 
கொண்டால்‌ உலகெங்கும்‌ அதே தெய்வம்‌ 
நிறைந்திருப்பதை அவன்‌ உணர்வான்‌. 


செம்மை யறிவால்‌ அறிந்து தேகாதிக்குள்‌ 
இசைந்த 
எம்மைப்‌ புலப்படவே யாமறிவ தெந்நாளோ? 
_— தாயுமானவர்‌ 


ட்ட, தகக வக்‌ 


59 62262 628246262666666209666602666666989046002606090062561 259616! 


60-15 225 


£ 
$ ஆகஸ்ட்‌ 18 ஆடி. 29 
: சிறைவாசம்‌: 


கண்ணை இறுக மூடிக்கொண்டு சூரியனை த்‌ 
தேடுபவர்‌.போன்று தேவே, உன்னை நான்‌ 
எங்கெங்கோ தேடியலைகிறேன்‌. 


மனிதனைத்‌ துன்புறுத்துவது உலகில்‌ 
ஒன்றுமில்லை. தனக்குத்தானே அவன்‌ சிறை 
கட்டிக்கொண்டிருக்கிறான்‌. தன்னுடைய ஆசா 
பாசம்‌, தனக்குவிருப்பமான இடம்‌, பொருள்‌, 
3 அந்தஸ்து இவைகளில்‌ .அவன்‌... கட்டுண்டு 
: 3 கிடக்கிறான்‌. அவைகளை விட்டுவிட்டால்‌ தனக்‌ 
3 குக்‌ கதி வேறொன்றுமில்லையென்று அவன்‌ 
3 வருந்துகிறான்‌. தான்‌ கட்டிக்கொண்ட சிறிய 
3 சிறைச்சாலையை நீத்துவிட்டால்‌ தனக்கு 
3 வேறு என்ன 'கதியுளது என்று அவன்‌ ஏங்கி 
்‌ யிருக்கிறான்‌. 

நீக்கிமலக்‌ கட்ட றுத்தூ 
. நேரே வெளியில்‌ எம்மைத்‌ 


: 
= 
௪ 
ன்‌ 
= 
: 
- 
: 


ரக்கிவைக்கும்‌ தானைத்‌ 
நமத . 
தொழுதிடுநாள்‌ எந்நாளோ? 
_— தாயுமானவர்‌ 


ப்பி சிவாகம எ பக னதி க்கில்‌ 


அ டட ப ப்பட்ட 


ப்ப பபவ்பபப்பபபபபபப் பபபல 


226 


[] 


155846855885848888446284622444822896544624644465566452052252622286௨. 
ட்‌ ்‌்‌ 


ஆகஸ்ட்‌ 14 ஆடி 30 
ஞாயிறு. புகுந்த. ஞாலம்‌ 
உன்னை நான்‌ அணுகில்‌ ஐயனே, உன்‌ 


வெளிச்சத்தையும்‌ வெப்பத்தையும்‌ ஓயாது வல்லம்‌ 
கொண்டிருப்பது ஞாயிறு. .நாம்‌ வசித்து வரும்‌ இந்த 
ஞாலம்‌ முன்பு ஒருகால்‌ அந்த ஞாயிற்றினிடம்‌ இரும்‌ 
தது. அதைப்‌ பிரிந்து வந்து பல காலத்துக்குபி பிறகு : 
இது வெப்பத்தையும்‌. வெளிச்சத்தையும்‌  இழந்துவிட்‌ - 
டது. .திரும்பவம்‌ இந்தப்‌ . பூமியைச்‌ குரியனுக்குள்‌' 
எடுத்துப்‌ போட்டால்‌ இது பழையபடி குரிய சொரூபம்‌ 
இய்வீடும்‌:- பரமாத்மா விடமிருந்து தரன்‌ பீரிந்திராப்ப 
தாக ஜீவாத்மன்‌ அக்ஞான த்தால்‌ உணர்கிறது. பர: 
போதம்‌  ற்றதும்‌ ஜீவன்‌ பரம்பொருள்‌ அய்ளிடும்‌.: 


பரன்‌ எனது என்னும்‌ உ செருக்கு அறுப்பான்‌ : 
- [வானோர்க்கு 


ய? உலகம்‌. புகும்‌. நட்‌ 
23 _ திருக்குறள்‌: 


படட பப க பக பம வங்க கய உட கவள ப க்‌ 


($862869606௦666666666 660666 6466668௦68666660666 6466466664 66 9446666666 466666 0442664666646654. 


ஆகஸ்ட்‌ 15 ஆடி 31 
தாயின்‌ உள்ளம்‌ 
தன்‌ குழந்தையிடத்துக்‌ குற்றம்‌ ஒன்றும்‌ 
காணாது குணமே காணும்‌ பாங்குடையவள்‌ 
தாய்‌. என்‌ தாயே, உனதருளாலன்றி உய்‌ 
யும்‌ ஆறு நான்‌ அறிகிலேன்‌. 


கடவுளை நோக்கி நாம்‌ ஓர்‌ அடி சென்றால்‌ 
அவர்‌ நம்மை நோக்கிப்‌ பத்து அடி வருகிறார்‌. 
பெற்ற தாய்‌ படைத்துள்ள உள்ளக்கசிவு 
கடவுளின்‌ கருணையேயாம்‌. தாயின்‌ - உள்‌ 
ளத்தை அறிபவன்‌ கடவுளின்‌ அரும்‌ 
அறிபவன்‌ ஆகிறான்‌. 


எத்தன்மைக்‌ குற்றம்‌ 
இயற்றிடினுந்‌ தாய்பொறுக்கும்‌ 
அத்தன்மை நின்னருளும்‌ 
.அன்றோ பராபரமே. 
— தாயுமானவர்‌ 


பப்ப பப்ப்பபபபபப்பபபபப்பபபபப் பப்ப பப 


228 


க கதித்த அவன்‌ கரா னள கணவ பட்டு 


ஆகஸ்ட்‌ 16 ஆவணி 1 
உணர்தல்‌ 
கடவுளைத்‌ தேடித்‌ திரியாதே; நெஞ்சத்‌ 
தினுள்‌ அவர்‌ வீற்றிருப்பதை உணர்ந்து 
கொண்டிரு. 


பக்கத்தில்‌ படுத்துறங்கிய தாயின்‌ மீது 
்‌ வேற்றார்‌ உடையைப்‌ போட்டு யாரோ மூடி 
$ விட்டார்கள்‌. எழுந்திருந்த குழந்தை தன்‌ 
தாயைக்‌ காணவில்லையே என்று வீடெல்‌ 
லாம்‌ தேடிப்பார்த்து அழுதது. தாயினும்‌ 
சாலப்பரிந்து பராமரிக்கும்‌ பரம்பொருள்‌ 
உள்ளத்தினுள்‌ உறைவதை உணர்ந்து 
கொள்‌. 


்‌] 
[] 
்‌] 
்‌] 
] 
்‌] 
ப்‌ 
] 
1 
[] 
௫. 
» 
3 
1 
1 
[்‌ 
௫. 
[] 
[்‌] 
்‌] 
்‌்‌ 
[்‌ 
௪ 
ட] 
'] 
்‌ 


அன்னையில்லாச்‌ சேய்போல்‌ 
அலக்கணுற்றேன்‌ கண்ணார 

என்னகத்தில்‌ தாய்போல்‌ 
இருக்கும்‌ பராபரமே. 


_ தாயுமானவர்‌ 


[்‌ 
ப்‌ » 
9809694009 6096 9678 98509059000-006000800000000000000 00000000000 0° 


229 


2600000900000 000000000000000059 0000000000 000000 


தவமக ளை வ வ னை வைனை. 


ஆகஸ்ட்‌ 17 ஆவணி 2 
ஆற்றலின்‌ அதிகரிப்பு 
நீகடவுளுக்கென்று காரியங்களைச்‌ செய்‌ 
யும்‌ பொழுது உன்‌ ஆற்றல்‌ அதிகரிக்கிறது: 


நாட்டினின்று விரட்டியோட்டப்பட்ட சுக்ரி 
வனுக்காகவென்று ஹனுமான்‌ சேவைபுரிந்து 
கொண்டிருந்தான்‌. அது சுயநலமற்ற சேவை. 
ஆதலால்‌ அவன்‌ ஆற்றல்‌ மிகப்‌ படைத்தவன்‌ 
ஆனான்‌. பின்பு அதே ஹனுமான்‌ -ஸ்ரீ ராம 
னுக்காகவென்று . பணிவிடைகள்‌ புரிந்த : 
3 பொழுது அவனுடைய ஆற்றல்‌ பன்மடங்கு 3 
பெரிதாய்விட்டது. தெய்வத்துக்கென்றே 
தொண்டுபுரிபவர்‌ தெய்விக ஆற்றல்‌ மிகப்‌ 
பெறுகின்றனர்‌. 


ப TTT 


சிந்தித்த தெல்லாஞ்‌ சிவபூரணமாக ர 
வந்தித்துவாழ்த்தி வணங்குநாள்‌ எந்நாளோ? 


hes யமான வத்‌ 


௧5 5426%46265266 64662 2442486₹6442௩. 626866000656006569086559909096600950006 509850080096 00 0809, | 


230 


ஆகஸ்ட்‌ 18 ஆவணி 8 
மரணத்தைப்‌ பற்றிய நினைவு 
-சூரியனிடத்திருந்து. இருளைக்‌ காண முடி 
யாது. பகவத்‌ சிந்தனையில்‌ ஆழ்ந்திருப்ப 
வர்‌ உள்ளத்தில்‌ மரணத்தைப்‌ பற்றிய 

நினைவு வருவதில்லை, 


அப்பர்‌ சுவாமிகளுக்கு மெய்யுணர்வு வந்தபொழுது 
மதம்‌ மாறினர்‌. அதைக்‌ குறித்துப்‌ பழைய மதவாதி 
கள்‌ அவரைப்‌ படாதபாடுபடுத்தினர்‌. அவரைக்‌ 
கொல்ல முயன்றனர்‌. ' கடவுள்‌ எண்ணத்திலேயே 
நிலைத்திருந்த அவருக்கு மரண த்தைப்பற்றிய நினைவே 
வரவில்லை. யார்‌ கடவுளை சாக்ஷாத்கரிக்கின்றனரோ 
அவர்‌ மரண நினைவைக்‌ கடந்து விடுகின்றனர்‌. 


மார்க்கண்டர்க்‌ காக . 


75௧66௦௪466௪95௧ ௧5666௨ 27662 4644522666 666669552௮௨௧௧௧௧:4462266665265666266667. 


மறலிபட்ட பாட்டை உன்னிப்‌ 
பார்க்கின்‌ அன்பர்க்‌ கென்ன: 
'பயங்காண்‌ பராபரமே. 
_- தாயுமானவர்‌ 


4௧௪௪ ௪௪௪௧௨௨4௧6625 ௦4௨6௨௪௦9௦௧ 6௧௧௧௮ 9௧2௧5௧4௧2௧ 2௨4௨2௨2௨49464௨2௦62644%964596642௧2௦5௧8௦52284௨. 


500960960565 85 09008000852 509900 0000000000000 00000 LOS 090000 


231 


செப வவ வவ வவ வவ வ ener oversee, 
ஆகஸ்ட்‌ 19 ஆவணி 4 
கோபுரம்‌ தாங்கி 
எனது ஆணவத்தை ஒதுக்கி வைத்து 
விட்டு இறைவா, உன்னை நான்‌ வழுத்து 
வேக. 


கோபுரத்தைச்‌ சுமந்து கொண்டிருப்பது போன்று 
கோபுரம்‌ தாங்கி காட்சி கொடுக்கிறது. ஆனால்‌ 
உண்மை அதற்கு நேர்மாறானது. கோபுரம்‌ தாங்கி 
யைத்‌ தாங்குவது கோபுரம்‌: உலகில்‌ எத்தனையோ 
காரியங்களைத்‌ தான்‌ தரங்கிக்கொண்டிருப்பதாக மனி 
தன்‌ எண்ணுகிறான்‌. தன்னிலும்‌ மிக்கதொரு சக்தி 
தன்னைத்‌ தாங்கிக்கொண்டிருக்கிறது என்பதை மனி 
தன்‌ அறிந்துகொள்வதில்லை. 


என்‌ செயினும்‌ என்‌ பெறினும்‌ 
என்னிறைவா ஏழையன்யான்‌ 

நின்செயலென்‌ றுன்னும்‌ 
நினைவுவரக்‌ காண்பேனே ? 


_ தாயுமானவர்‌ 


29000008006 66060000000000600660008000060606006600060060000 00+ 0000606000066000000000 0000! 00, 


232 


266005 560050005000000600560060660590556506056000 500500000000 000 90 


999556055000900005090990900 0000000900000 00000000000 00005009 99 


(5966662226526 6666666669 2662866658 5552 062265 26268666 66222 556 456062262௪6662226655666 269, 


'?:288926 2622222266 65252226665226266526622662262824206266625௦6 95 


ஆகஸ்ட்‌ 20 ஆவணி 5 
பொரித்த பறவை 
முட்டையை உடைத்துக்கொண்டு பறவை 
பறந்து போவது போன்று இறைவா, நான்‌ 
உடலைக்‌ களைந்துவிட்டு உன்னிடம்‌ வரு 
வேனாக. 


வெளிச்சத்தையோ, வடிவங்களையோ, 
நிறங்களையோ காணும்‌ வாய்ப்பு முட்டையி 
னுள்‌ உள்ள குஞ்சுக்கு இல்லை. வெளியே 
வந்ததும்‌ அதற்குப்‌ பரந்த புதிய உலகம்‌ 
புலனாகிறது. இன்பம்‌ பன்மடங்கு அதிகரிக்‌ 
கிறது. வாழ்வு பெருவாழ்வு ஆகிறது. 
உடலைக்‌ களைந்தவன்‌ பெறும்‌ பேறு அத்‌ 
தகையது. 


உடம்பறியும்‌ என்னும்‌ அந்த 
ஊழல்‌எல்லாந்‌ தீரத்‌ 

திடம்பெறவே எம்மைத்‌ 
தெரிசிப்ப தெந்நாளோ ? 


8050000000005 500000000000 6621) 266266 2622266906 2225656266 66 6289 9606000000000 5 000000 00000000 6 


_— தாயுமானவர்‌ 


233 


ஆகஸ்ட்‌ 21 ஆவணி 6: 
நிழல்‌ ப்‌ 
நிழல்‌ என்னைச்‌ சார்ந்திருப்பதுபோன்று 
எந்தையே, நின்னை நான்‌ யாண்டும்‌ சார்ந்‌ 
திருக்கும்‌ பேறு அருள்வாயாக. 


66546950850020000000500000000090 46' 


சூரியன்‌ சாய்ந்திருக்கும்போது நிழல்‌ நீண்‌ 


பபப பப பப! 


5 
ட்டு 
& 
ஞ்‌ 
9 
& 
கடு 
> 
E 
2. 
p 
டஃப்‌ 
ட! 
& 
டு 
2 
டு 
[51 
அ] 
ட்‌ 
3 
ட்‌! 


நிழல்‌ குறுகுகிறது. பாதம்‌,” தலை, .சூரியன்‌ 
ஆகிய மூன்றும்‌ நேர்கோட்டுக்கு வரும்போது 
நிழல்‌ பாதத்தில்‌ மறைந்து வீடுகிறது. இறை 
வன்‌ உணர்வில்‌ நாம்‌ ஒன்றுபடும்போது 
உடல்‌ உணர்வு என்னும்‌ நிழல்‌ மறைந்துவீடு 
கிறது. 


நீரார்‌ நிழல்போல்‌ திலாவுநாள்‌ எந்நாளோ? 


_— தாயுமானவர்‌ 


6600505000000 5000 0000007006 


3 ஆராருங்காணு அற்புதனர்‌ பொற்படிக்கீழ்‌ 
ட்‌ 


'2௦௪66626469662 222222, 2௦22௦25,525௪5569922292222229222522299026 27. 


234 


6658822262 092522222260226622662026௨2666200௦22662௨௦ 8066 5669660622092. 
ட்‌ 


ஆகஸ்ட்‌ 22 ஆவணி 7 
அருள்‌ வேட்கை 


நீர்‌ வேட்கை பிடித்த ' மான்‌ நீரின்‌ 
பொருட்டு அலைவது போன்று. இறைவா, 
நான்‌ உன்பொருட்டு வேட்கை கொண்டி 
ருப்பேனாக. 

ஒவ்வொரு மனிதனுக்கும்‌ வாழ்க்கையில்‌ 
ஒருவித வேட்கையிருக்கிறது. -அ தன்‌ 
பொருட்டு அவன்‌ முயற்சி மிக எடுத்துக்‌ 
கொள்கிறான்‌. வேட்கைகளுள்‌ எல்லாம்‌ 
கடவுளுக்காகவென்று உண்டாகும்‌ வேட்‌ 
கையே ஒப்பு உயர்வு அற்றது. 


எள்ளளவும்‌ நின்னைவிட 
இல்லா எனைமயக்கில்‌ 

தள்ளுதலால்‌ என்னபலன்‌ 
சாற்றாய்‌ பராபரமே, 


_— தாயுமானவர்‌ 


(1556222986 22625566522662622௨2666266666966464 ௨649௦௧4692 669696 6596456926 2664622222226265 8898. 


6௪222௪௪766 5269௪௪ 66௦9629205 2822665662526822 2222220226 22262206226220222922 2222000806. 


23 


,4௪6626202245262565226402222 2228825222 699822282222245882922628889, 
1 


a000960000000605980%0890500 9000100000000 0006000006056SS 8600000050000 00 556000506000 2246646296) 


ஆகஸ்ட்‌ 28 ஆவணி 8 
தரித்திரம்‌ 
தரித்திரத்துள்‌ பெரிய தரித்திரம்‌ அதி 
ரூப்தி. மற்று, திருப்தியடைந்திருப்பவனே 
தெய்வ சன்னிதியில்‌ இருக்கிறான்‌. 


பிரபஞ்சத்திலுள்ள பொருள்கள்‌ மனித 
னுக்கு நிரந்தரமான திருப்தியளிக்கமாட்டா. 
ஒரு பொருளைப்‌ பெறும்பொழுதே அது 
போதவில்லையென்ற அதிருப்தியும்‌ 
சேர்ந்தே வருகிறது. போதவில்லை என்னும்‌ 
மனக்குறைவுக்குத்‌ தரித்திரம்‌ என்று பெயர்‌. 


அ பப்ப பபப பபபபபபபபபபபபபபபபபபபப்பபப 


அவா'இல்லார்க்கு இல்லாகும்‌ துன்பம்‌; 
அஃதுண்டேல்‌ ₹ 

தவாஅது மேன்மேல்‌ வரும்‌. 
-- திருக்குறள்‌ 


ப) 
80 06000000060000000000905006006008000005000005 0600000000000 0 000000 


236 


,22௨2௦6௦2042622௦228224292 6222224௦௦6 222252 ௧௦௦ 9485255226௦௨2686222229 9௪௨. 
ட்‌ ்‌ 


ஆகஸ்ட்‌ 24 ஆவணி 9 
காலி செய்‌ 
உன்‌ பொருட்டு என்‌ உள்ளத்தைக்‌ காலி 
செய்யாவிட்டால்‌ அதனுள்‌ நீ எழுந்தருள்‌ 
வது எங்ஙனம்‌ £ 


மனதில்‌ இருக்கும்‌ விதவிதமான எண்ணங்‌ 
களையெல்லாம்‌ அப்புறப்படுத்தி விட வேண்‌ 
டும்‌. அப்பொழுது அதனூடு இலகும்‌ பேரு 
யிரும்‌, ஆற்றலும்‌, சுதந்திரமும்‌, ஆனந்தமும்‌ 
ஒன்றுகூடி வாழ்வைப்‌ பெருவாழ்வாகப்‌ 
பெருக்கிவிடும்‌. 
உள்ளதும்‌ இல்லது மாய்முன்‌--உற்ற 
உணர்வது வாயுன்‌ உளங்கண்ட தெல்லாந்‌ 
தள்ளெனச்‌ சொல்லிஎன்‌ ஐயன்‌--என்னைத்‌ 
தானாக்கிக்கொண்ட சமர்த்தைப்பார்‌ தோழி. 
_ தாயுமானவர்‌ 


பொ பபப ப பபப ப 0500905009650 000 0000S 9690000006090 00 00 06 


237 


ப] 
s 
3 
௪. 
s 
௩. 
௫ 
ட்‌ 
ட்‌ 
்‌ 
ட்‌ 
s 
: 
: 
௪. 
. 
: 
: 
: 
» 
: 
1 
[] 
[ 
்‌ 
ட்‌ 
க. 
௩ 
J 
ri 
. 
. 
. 
௪ 
௩ 
* 
: 
. 
. 
s 
்‌] 
்‌] 
. 
1 


டவ வ வ வத வ வ வைனை த வை வ வை பவப்‌ 


பல்வ வ வ வ வ ப பப பபப ப்ப்ப்ப 606060 6006000000 0000000 D0, 


ஆகஸ்ட்‌ 25 ஆவணி 10 : 
ஏழைத்‌; தெய்வம்‌ 
இறைவா, நீ எடுத்துள்ள. எண்ணிறந்த 
வடிவங்களுள்‌ ஏழை. வடிவத்தை “நான்‌ என்‌ : 
றென்றும்‌ ஏத்துவேனாக. 


ப்ப பப்ப 


இறைவனே உல்களை த்துமாயுள்ளார்‌. அவ 
ருடைய வடிவங்களையெல்லாம்‌ பாவித்துப்‌: 
போற்றுவது இயலாத 'காரியம்‌. ஏழை 
எளியவன்‌ வடிவத்தில்‌ நம்மைத்‌ தேடி வந்‌: 
துள்ள அவரைத்‌ திருப்திப்படுத்தினல்‌ அது 
அவருக்குகந்த நல்ல ஆராதனையாகிறது. “ ; 


தரித்ர தேவோ பவ 
- துக்கி தேவோ: பவ" 


மூர்க்க தேவோ பவ: 
_ விவேகானந்த தித்த 


238 


! ஆகஸ்ட்‌ 26 ஆவணி 11 
மருந்து 

ஆருயிர்‌ மயமாகிய. அருமருந்தே, யானு 

னைப்‌. புசித்துப்‌ பிறவிப்‌ :- பெருநோயைப்‌ 

போக்குவேனாக. 


நோயின்‌ வேகத்தைத்‌ தடுக்கவல்லது 
மருந்து. பிறகு நோயைப்‌ போக்கவல்லதும்‌ 
மருந்து. பண்பட்ட மனதே மருந்துகளுள்‌ 
மேலானதுஃ அந்த .மனதைத்‌ தெய்வத்துக்கு 
உரியதாக்கி விட்டால்‌ (னித கேடில்லாத 
வனாகி விடுகிறான்‌. 
முன்னை வினையிரண்டும்‌ 
வேரறுத்து முன்னின்றான்‌. 
பின்னைப்‌ பிறப்பறுக்கும்‌ 
பேராளன்‌--தென்னன்‌ 
்‌ பெருந்துறையில்‌. மேய, ... 
SS பெருங்கருணை யாளன்‌ 1 
வருந்துயரர தீர்க்கும்‌ மருந்து: 


, - மாணிக்கவாசகர்‌ 


வம்ப ப பப்ப கய ப ப படக பவ அகக்‌ கட்டற ல்‌ 


ர பக்க்க்க்கக்க கக ட கட டப ட டடட்டப்ட்ட. 


பபப பப்பபபபப்ப்ப்பபப்ப்பப்ப்ப்பபபபப்பப்ப்பபப்ப்படட 


239 


3 ஆகஸ்ட்‌ 27 ஆவணி 12 
3 உடம்பு 


$ உடம்பாகிய என்னுள்ளே உயிராகிய 
இறைவா, உன்னை நீ விளக்கியருள்‌ 
வாயாக. 


உயிரை வீளக்குதற்கென்றே உடல்‌ இருக்‌ 
கிறது. உயிர்‌ இல்லாவீட்டால்‌ உடல்‌ 
பிணமாய்வீடும்‌. பின்பு உடம்பினைப்‌ பண்‌ 
படுத்துமளவு அதனுள்‌ உயிரானது ஓங்கி 
மிளிரும்‌. 


உடம்பினைப்‌ பெற்ற பயனாவ தெல்லாம்‌ 
உடம்பினுள்‌ உத்தமனைக்‌ காண்‌. 


i _— ஒளவைக்‌ குறள்‌ 


66666860 பபப பப ப பபப பப ப பபப பபப ப்பட்ட 


'6628262268222222222222 ௪65622 62௪2௪௪ ௨௪25 122622222722௭222026262௦259 1° 


240 


ஆகஸ்ட்‌ 28 ஆவணி 13 
கருமம்‌ 

கடவுளைக்‌ காணுதற்‌ பொருட்டு நான்‌ 

கருமத்தையெல்லாம்‌ கடந்து செல்வேனாக. 


சினிமாப்படம்‌ என்பது நிழல்‌, வெளிச்சம்‌ 
ஆகியவைகளின்‌ அசைவு. அந்த அசைவு 
ஓய்ந்தால்‌ திரை தென்படும்‌. இயற்கையின்‌ 
கருமம்‌ என்பது சத்துவம்‌, ரஜஸ்‌, தமஸ்‌ 
ஆகியவைகளின்‌ அசைவு. அந்த அசைவு 
ஓய்ந்தால்‌ இறைவன்‌ தென்படுவார்‌. 


வேண்டார்கள்‌ கன்மம்‌ 
விமலனுக்‌ காட்பட்டோர்‌ 
வேண்டார்கள்‌ கன்மம்‌ 
அதில்‌இச்சை யற்றபேர்‌ 
வண்டார்கள்‌ கன்மம்‌ 
மிகுசிவ யோகிகள்‌ 
ேவேண்டார்கள்‌ கன்மம்‌ 
மிகுதியோ ராய்ந்தன்‌ பே. டு 
்‌ ௮ திருமந்திரம்‌ $ 
த்‌ க பம பட பப் ல 


60-16 241 


006909900099009000050000000000000000900009000S0TO000000 000000000! 


9900000060000000000500005500605006000005605660060500060000700006009 6000000060060 500080 06000, 


_ 
ஸ்ட்‌ 29 ஆவணி 14 
$ பாதுகாப்பு . 
பரம்பொருளே, நான்‌ யாண்டும்‌ உனது 3 
பாதுகாப்பில்‌ இருந்து வருகிறேன்‌. அதை $ பு 
நான்‌ மறவாதிருந்தால்‌ எனக்குக்‌ குறை ; 
$ யொன்றுமில்லை. 


செல்வமும்‌ செல்வாக்கும்‌ நமக்கு நல்ல 
பாதுகாப்பு ஆகமாட்டா. அவை நொடிப்‌ 
பொழுதில்‌ அழிந்துபோம்‌. ஓடும்‌ நதிக்கு 
அதன்‌ உற்பத்தி ஸ்தானம்‌ உயிர்‌ ஊட்டு 
கிறது. தெய்வத்திடமிருந்து ஓயாது வரும்‌ 
பேரியல்பே நமக்கு நல்ல பாதுகாப்பு 
ஆகிறது. 
்‌ 
1] 
$ 
i 


அத்தன்‌ இருப்பிடத்தை 
ஆராய்ந்து பார்த்துநிதம்‌ 
செத்த சவம்போல்‌ 
திரிவதுஇனி யெக்காலம்‌ ? 
_ பத்திரகிரியசர்‌ 


399௧௦௪௨ 5௦02527226 62222222225௪6222025222266650 62229 262009262500: 


242 


ட்‌ 
'6626908696986660065066966066666080 6606062606 662662626660626062606 


ணி 


ஆகஸ்ட்‌ 80 ஆவணி 15 
தந்திரம்‌ 
தேவே உன்னை நான்‌ நேரே வந்தடைவ 
தற்கான தந்திரத்தைப்‌ புகட்டியருள்‌ 
வாய்‌. 


கத்‌ 


ஒவ்வொரு யந்திரத்தையும்‌ முறையாகக்‌ 
கையாளுதற்கு உற்ற உபாயம்‌ உண்டு. 
அந்த உபாயத்துக்குத்‌ தந்திரம்‌ என்று ₹ 
பெயர்‌. உடல்‌ என்னும்‌ யந்திரத்தை இறை ? : 
வன்‌ பொருட்டுக்‌ கையாளுதலே நல்ல தந்‌ 
திரமாகும்‌. 


662222, 0090600560000000000000000E00000060000600000000000000 09, 


ஊக நிற்கும்‌ உணர்வை மறந்‌ தையாநீ 
தாஜக நிற்கஒரு தந்திரந்தான்‌ இல்லையோ? 


8909600000000000005000000000. 
'606006000600000609000600000006 


| 
= 
i 
8 
8 


2 


996900000000008000000000000050500000 000000000 SOLS0O0G0000G0D 


ஜட லு இல்லத்து அததபதத க. 


ஆவணி 16 


க்‌ 
a 
& 
r: 
ன்‌ 


அறுவடை 

சிவலோகம்‌ என்னும்‌ நன்னிலத்திலே 

பேரானந்தம்‌ என்னும்‌ அறுவடையை நான்‌ 
கன்கு செய்வேனாக. 


கல்ல விதை விதைத்தவனுக்கு ஈல்ல அறுவடை; 
கெட்ட விதை விதைத்தவனுக்கு அதற்கேற்ற அறு 
வடை. எத்தகைய வீனையை ஒருவன்‌ விதைக்கிறானோ 
அத்தகைய அறுவடை அவனுக்குரியது. பெருவாழ்வு 
என்னும்‌ விதை விதைப்பவன்‌ பேராளன்‌ ஆகிறான்‌. 


இந்திரிய வயம்மயங்கி 

இறப்பதற்கே காரணமாய்‌ 
அந்தரமே திரிந்துபோய்‌ 

அருநரகில்‌ வீழ்வேற்குச்‌ 
சிந்தைதனைத்‌ தெனிவித்துச்‌ 

. சிவமாக்கி எனையாண்ட 

அந்தமிலா ஆனந்தம்‌ 

அணிகேயள்‌ கல்லை கண்டேனே. 

_— மாணிக்கவாசகர்‌ 


00066066606000020000009000000600000070000660 6966964494 96 49ம்‌ ௦ச்ச்க்சச்க்‌௦்ச்ச்ச்டகக்ச்‌ ONO 


( 


த்‌ பல்‌ ககன்‌ 


244 


ல்‌ க்‌ 


₹ செப்டம்பர்‌ 1 ஆவணி. 17 
பெரியோர்‌ துணை 
பெரியோர்‌ கேண்மையைத்‌ துணையாகப்‌ 
பற்றிப்‌ பிடிப்பதற்குப்‌ பரம்பொருளே, நீ 
துணைபுரிவாயாக. 


ஓநாய்களுக்கிடையில்‌ வளரும்‌ சிறுவன்‌ 
ஓநாய்போன்று ஆய்விடுவான்‌. துஷ்டர்‌ 
களுக்கிடையில்‌ வளர்பவன்‌ துஷ்டன்‌ ஆய்‌ 
விடுவான்‌. சான்றோர்க்கிடையில்‌ வளர்பவன்‌ 
தானே சான்றோன்‌ ஆய்விடுவான்‌. 


அறிவார்‌ அமரர்‌ தலைவனை நாடிச்‌ 
செறிவார்‌ பெறுவர்‌ சிவதத்‌ துவத்தை 
3 நெறிதான்‌ மிகமிக நின்றருள்‌ செய்யும்‌ 
3 பெரியா ௬டன்கூடல்‌ பேரின்ப மாமே. 
ப _ திருமந்திரம்‌ 
imrersssntmensssssnssetaissssresseresssesssomsarssss க 


245 


9066000500000000000000 
'0060600606206060009990099060600960609996606990%046669926964990266006690606099606996000609906' 


௮௭0௭099620 2026௦6 60000060 000090000809 0000000000000 000000 


pe 
[54] 


',9996696606066066060629669626026625092066900866626629696966696688266666489669969666264696) 


2 
ட்‌. 
்‌ 
[4 
ட்‌ 
| 
[>] 


ஆவணி 
கிருத யுகம்‌ 
கருணாகரனே, உன்னைச்‌ சார்ந்திருக்கத்‌ 
தெரிந்து கொள்ளுமளவு நான்‌ கிருதயுக 
வாசியாவேன்‌. 


நல்ல மனமுடையவர்‌ ஈண்டு இப்‌ 
பொழுதே கிருதயுகத்தைக்‌ காணலாம்‌. சுய 
நலத்தை ஒழிப்பது அதற்கு முதல்படி. 
பொருமை, பகை, புறங்கூறுதல்‌ ஆகியவை 
களைப்‌ புறக்கணிப்பது அடுத்தபடியாகும்‌. 
உள்ளன்பு ஒங்குதலில்‌ பொற்காலம்‌ என்‌ 
னும்‌ கிருதயுகம்‌ உதயமாகும்‌. 


தற்போதத்‌ தாலே 

தலைகீழ தாகஜயன்‌ 
நற்போத இன்புவர 

நாட்செலுமோ பைங்கிளியே. 


_— தாயுமானவர்‌ 


6266௦9௨266 0௦ 666௦626690 2662666266 62066266922 66௦66 6௦௦26௦666626666666662260666.00662666660, 


ட்‌ 


TT TTI 


246 


௦4_௦66620052260962682௦62604226066269092622௧0599429622962௦௦௧9 977 


ஆவணி 19 


ஓ 
[| 
ட்‌. 
[்‌ 
[அ 
E 
=} 
ம 


.... யோக நித்திரை 
உறக்கத்திலும்‌ விழிப்பிலும்‌ உன்னையே 
சார்ந்திருக்க அருள்வாய்‌, ஈசா. 


விழித்திருக்கும்போது மனது வியவகார 
மற்றிருக்கவேண்டும்‌. அதனால்‌ பேருணர்வு 
உறுதி பெறுகிறது. பின்பு, உறக்கத்திலும்‌ 
$ அப்பேருணர்வு மறைக்கப்படாதிருக்கிறது. 
3 விழிப்புக்கும்‌ உறக்கத்துக்கும்‌ வேற்றுமை 
: அகலும்போது யோக நித்திரை அடையப்‌ 
்‌ பெறுகிறது. 


நுகககக்ககக்க் கக்க, 6க$,6455%6044465444௨௦661 


க்கக்‌, 


தூங்கிவிழித்‌ தென்னபலன்‌ 
தூங்காமல்‌ தூங்கிரிற்கும்‌ 

பாங்குகண்டால்‌ அன்றோ 
பலன்காண்பேன்‌ பைங்கிளியே. 


89900000600900 596009909000000000000000000099900000000090000000000990000000G00000C00 0000 


பஒம்குக்க்க்கவகசககலக்கல உ க்கககுக்‌ ககக்க்கக்க்க் ககக 


| 
a 
£ 
ட்‌ 
ப 


5988899 58990096009559850 90000009 889058608008006 0000080200900 00208? 


247 


apaencenterinnorsesesersresecgesencoseoresesoutecesorocesnson ரகக்‌ 
செப்டம்பர்‌ 4 ஆவணி 20 
போற்றுமிடம்‌ 
உள்ளத்தினுள்‌ வீற்றிருக்கும்‌ ஒண்‌ 
பொருளே, உள்ளத்தினுள்ளேயே உன்னை 
நான்‌ போற்றுவேனாக. 


கடலினுள்ளே இருக்கும்‌ மீன்‌ஆனது நீரை 
நாடி எங்கும்‌ செல்லவேண்டியதில்லை. அதன்‌ 
உள்ளும்‌ புறமும்‌ நிறைந்திருப்பது நீர்‌. கட 
வுள்‌ நம்‌ உள்ளத்தினுள்‌ நீக்கமற நிறைந்‌ 
திருக்கிறார்‌. அவர்‌ சான்னித்தியத்தை உணர்‌ 
வதே நல்ல அர்ச்சனையாகும்‌. 


உள்ளமே பீடம்‌ உணர்வே சிவலிங்கம்‌ 
தெள்ளியர்‌ அர்ச்சிக்கும்‌ ஆறு. 


௨௪6௦4௦௦௦௧20௦௦௦௦௦5௦5௦27. 


ன்ற க க்க கக்கல்‌ 


6942692260669290026494266926266000602620 222262 G9OO900 0099009090000 0099000000900 0 0: 


த்க்‌ 


248 


3 செப்டம்பர்‌ 5 ஆவணி 21 
ப மொக்கு. 

: மொக்கு போன்ற மனது இறைவணக்‌ 
3 கத்துக்கு உதவாது. 


மொக்கு தன்னை மறைத்துக்கொண்டிருக்‌ 
3 கிறது. பரிபாகம்‌ ஆகாமையே அதற்குக்‌ 
3 காரணம்‌. மலரோ தன்னை உலகுக்கு:அளிக்‌ 
்‌ கிறது. அது பக்குவத்தின்‌ விளைவு. முக 
: மலர்ச்சியிலான்‌ தன்னை மறைத்துக்கொள்‌ 
பு ? எட்டும்‌. முகமலர்ச்சியுடையான்‌ உலகுக்‌ 
பு ? குரியவன்‌ ஆகிறான்‌. பின்பு அவன்‌ இறைவ 


௫ ( 
[3 
[2] 
& 
9 
&. 
டு 
ஜ்‌ 
(ம்‌ 5 
ம 
9 
ர 
9 
& 
8 
ஓ 
[1 
ட 
ச்‌ 


பாசம்போய்‌ நின்றவர்போற் 
பாராட்டி யானாலும்‌ 
மோசம்‌ போனேன்‌ நான்‌ 
முறையோ பராபரமே. 
_ தாயுமானவர்‌ 


99000000888 0000 6000000 000000902088 99008 E 9000000000000 000070 


249 


070090000 0000000020800000 00090 


666966060606606969640060600660666000690660666060900060909096026966960600660600269060696 


 36226622266666060064606660266666220666662508 6006060000006000089 
1 


செப்டம்பர்‌ 6 , ஆவணி 22 
விழிப்பு 
பேரறிவே, உன்னைப்‌ போற்றுதற்கு நான்‌ 
உறக்கத்தினின்று விழித்து எழுந்திருப்‌ 
பேகை. 


அக்ஞானத்தில்‌ அழுந்திக்கிடப்பது உறக்‌ 
கத்துக்கு ஒப்பானது. இந்திரியங்களின்‌ 
வசப்பட்டுக்கிடப்பது உறக்கத்துக்கு ஒப்பா 
னது. அப்படி எண்ணிறந்த பிறவிகள்‌ போய்‌ 
விட்டன. ஆத்ம போதத்தில்‌ விழித்து எழுந்‌ 
திருப்பதே உண்மையான விழிப்பு. 


என்னையும்‌ ஆண்டுகொண்டு 
இன்னருள்‌ புரியும்‌ 

எம்பெருமான்‌ பள்ளி 
எழுந்தருளாயே. 


_— மாணிக்கவாசகர்‌ 


8௦5662௦605 6666662666645 6622௦௦ 66266665602 2562௦ 69௦௦5௦௦6660006662662000069020966699%. 
69904066608586046066$6666090666660868226626262809629266992909060029699696660969692806969 


க்‌ 122050050502522520525292௦௦2௦52542252222522௦௧25௦525226222054 227 


250 


0000000000000 0000066000006 020696000500 80000 5 89009, 
செப்டம்பர்‌ 7 ஆவணி 23 
காந்த ஊசி 
காந்தத்தைச்‌ சேரும்‌ இரும்பு தானே 
காந்தமாவது போன்று கருணாகரனே, உன்‌ 

னில்‌ நான்‌ கலப்பேனாக. 


2009060008066000000000000000000000000° 


கப்பலானது காற்றால்‌ அலைக்கழிக்கப்படும்‌ 
பொழுதும்‌ அக்கப்பலில்‌ இருக்கும்‌ காந்தவூசி 
₹ வடதிசையையே காட்டி நிற்கிறது. வாழ்‌ 
3 $ விலே மனிதனுக்கு வரும்‌ இன்னல்களுக்‌ 
பு 3 கிடையில்‌ அவனுடைய மனது என்னும்‌ 
2 | காந்தவூசி கடவுள்‌ என்னும்‌ குறியையே நாடி 
ருக்கவேண்டும்‌. 


ட்‌! 


காந்தம்‌ இரும்பைக்‌ 

கவர்ந்திழுத்தா லென்னஅருள்‌ 
வேந்தன்‌ எமைஇழுத்து 

மேவுவனோ பைங்கிளியே. 


_ தாயுமானவர்‌ 


உப்ப ப ப ப பபப ப ப ப பபபபபபப(ப 


்‌  8902059696060666666666665626 0000000900000 5969000000000 0° 


251 


த தல்‌ வ வத வைங்க 


3 செப்டம்பர்‌ 8 ஆவணி 24 1 
மந்திரம்‌ 
மாண்பொருளே, உன்னை நினைவூட்டும்‌ 

எண்ணம்‌ ஒவ்வொன்றும்‌ மந்திரமாகிறது. 


எண்ணத்தால்‌ மனது உறுதிபெறுகிறது; 
அல்லது தளர்வுறுகிறது. உறுதிப்படுத்தும்‌ 
எண்ணம்‌ ஒவ்வொன்றும்‌ மந்திரமாகிறது. 
மந்திரங்கள்‌ எண்ணிக்கையில்‌ அடங்காத 
வைகள்‌. அவைகளுள்‌ ஒன்றை இறுதியில்‌ 
உறுதியாய்ப்‌ பிடித்துக்கொண்டால்‌ போது 
மானது. மந்திரமே ஈசன்‌ வடிவம்‌. 


மந்திரங்களெல்லாம்‌ மயங்காமல்‌ உள்‌ 
நினைந்து 


09092000090009000000000000090000000 6006000000000 0000000000909 0 000 080000000000 0 0 05 000 9 


முந்துஅரனை அர்ச்சிக்கும்‌ ஆறு. 
_ ஒளவைக்‌ குறள்‌ $ 
ப்‌ கக பகல ணி தட பக்க 


252 


TTPO S828 0007200800000 0 அக்கக்க்ஸ்க்க்க்க்க்க்க்க்க்க்க்க்க்க கட்க்க்க்க்க்க்க்ஸ்க்க்க்க்க்க்க்க்ல்‌ 


5 56562226204622446௦4௨022244226௧2460௮ 624696 6௧0௦௧ sooo oo c0os sooo 
செப்டம்பர்‌ 9 ஆவணி 25 
ஆவாஹனம்‌ 

நீக்கமற எங்கும்‌ நிறைபொருளே, என்‌ 
மனத்தினுள்‌ உன்‌ சான்னித்தியத்தை என்‌ 
றும்‌ நிலைநாட்டுவாயாக. 


எல்லார்‌ உள்ளங்களிலும்‌ இறைவன்‌ குடி 
கொண்டிருக்கிறார்‌. ஆதலால்‌ எல்லாரிடத்‌ 
திலும்‌ பேரியல்பு உண்டு. அப்பேரியல்பை 
3 முன்னணிக்குக்‌ கொண்டுவரும்படியான நல்‌ 


பாப்ப பப பப பபபபபபபபபபபபபபபப 


& 
ட்‌ 
& 
& 
[2] 
6 
ஓ 
9 
6 
2 
& 
3 
&. 
ஆ 
3 
ர்‌, 
6 
39) 
3 
9 
2 
வு 


வழைக்கும்‌ ஆவாஹனமாகிறது. 


தேசுடை விளக்கே செழுஞ்சுடர்‌ மூர்த்தீ 
செல்வமே சிவபெரு மானே 

ஈசனே உன்னைச்‌ சிக்கெனப்‌ பிடித்தேன்‌ 
எங்கெழுந்‌ தருளுவ தினியே? 


_ மாணிக்கவாசகர்‌ 


666656660664000600066066 006066660000 
'26000000007000EIGOGGGGOOI0OOSZ 000900099 EODO07OO005E00000000OO0OOOROOGOTOOOLOOO OOOO OOO C0 


253 


த வள க ளை வைகு. 
செப்டம்பர்‌ 10 ஆவணி 26 
அன்பின்‌ கொடை 

தேவே, உன்னை நான்‌ நேசிப்பதால்‌ 
என்னை உனக்கே கொடுத்துவிடுகிறேன்‌. 


கைம்மாறு கேட்பது அன்பின்‌ வழியல்ல. 
தன்னிடத்திருப்பதை யெல்லாம்‌ ஓயாது 
3 எடுத்து வழங்குவது அன்பின்‌ இயல்பு. 
3 அல்லல்படுவ தற்கு அன்பு யாண்டும்‌ ஆயத்த 
மாயிருக்கிறது. தன்னிடத்தில்‌ இருப்பதைக்‌ 
: கொடுப்பதற்கு அன்பு ஆக்ஷேபம்‌ செய்வ 
: தில்லை. பழிக்குப்பழி வாங்குவது அன்பின்‌ 
3 செயல்‌ அல்ல. அன்பு ஓயாது கொடுக்‌ 
கிறது. 


ஈசன்‌ எனக்கருதி எல்லா உயிர்களையும்‌ 
நேசத்தால்‌ நீ நினைந்துகொள்‌. 
ஒளவைக்‌ குறள்‌ 


oss க்ஸ்‌ 


254 


ஸ்தல க்தக்த்ம்க்க்த்‌ 


'069660₹06666060606062060666600926466266026060620662669266620662066670000060 6662௩06090 


ணத வ வை 
செப்டம்பர்‌ 11 ஆவணி 27 $ 
புதுப்பித்தல்‌ 
பெரியபொருளே, உன்னைப்‌ போற்று 
மளவு என்னை நான்‌ பண்புடையவனாகப்‌ 
புதுப்பித்துக்கொள்கிறேன்‌. 


ப்‌ ஓயாது தன்னைப்‌ புதுப்‌ $ 
பித்துக்‌ கொள்கிறது. ஆதலால்‌ அது என்‌ 
றும்‌ புத்தம்‌ புதியது. எண்ணத்திலும்‌ வாழ்‌ ; 
விலும்‌ மனிதன்‌ தன்னை மேலோனகப்‌ புதுப்‌ 
பிக்கக்‌ கடமைப்பட்டிருக்கிறான்‌. 


200900090009000909009000 002800000000069000000S' 


சிந்திக்குந்‌ தோறும்‌ 
தெவிட்டா அமுதேஎன்‌ 
புந்திக்குள்‌ நீதான்‌ 
பொருந்திடவுங்‌ காண்பேனோ? 
_— தரயுமரனவர்‌ 


’ 
69960099000009990090009990909 00900009 000300: 


22900900000009009000200000069000000000000000000 000000090000 9662062966 96260 28200600200085 


og 


255 


பணக ச௧௧ ௧௧௧௧௮ ௦௧௧ 4௧௮ ௧௧ 2௦245449 44௧4௧௦௧2 6524௧௧௧2௧௧ ௧௧2௪௧ 4௧27௧ 
3 செப்டம்பர்‌ 12 ஆவணி 28 
பிண்டம்‌ 
அண்ட நாயகனே, பிண்டமென்னும்‌ 
என்னூடு நீ நிறைந்துள்ளாய்‌. இதை 

நான்‌ நன்கு உணர்வேனாக. 


கையளவு கடல்‌ நீரை யெடுத்து அதை 
நன்கு ஆராய்ந்தால்‌ கடல்‌ நீர்‌ முழுதும்‌ ஆரா 
யப்பெற்றதாகிறது. பிண்டமாகிய நமது 
உடலுக்கு நாயகனாய்‌ இருப்பவனை த்‌ தெரிந்து : 
கொண்டால்‌ அண்ட நாயகனை நாம்‌ அறிந்‌ த: 
வர்‌ ஆகிறோம்‌. 


அண்டத்திலும்‌ இந்தவாறென்று அறிந்திடு 
பிண்டத்திலும்‌ அதுவே பேசு. 


'6666626686666060666626665௦62646066௦0666066606௦606660606060664 666௦ 
பபப ப பபப பபப பபபபபப(ப(। லவ காப ம பல்க 3. 


es 
| 
4 
்‌ 
3 


6626666606 86062660006060626266266606 6060606266 05008090 00! 


256 


$996666666666666669926660680666666$66666 2626626666 6666866668996696660066666 66666 6600290,. 


ட்‌! 


522542 6266262 44262 264026052666 2226049062220242250220௦2௦222652283, 
செப்டம்பர்‌ 18 ஆவணி 29 
யந்திரம்‌ 

யந்திரங்களுள்‌ மிக அற்புதமானது 
யாக்கை என்னும்‌ யந்திரம்‌. இறைவனை 
அடைதற்கு இது உதவுகிறது. 


உயிரற்ற யந்திரங்கள்‌, உயிருற்ற யந்திரங்‌ 
கள்‌ என இரண்டுவித யந்திரங்கள்‌ உண்டு. 
மனிதனால்‌. பொருத்தப்பெற்ற மனிதன்‌ 
போன்ற யந்திரம்‌ உண்டு. அது நடக்கவும்‌ 
பேசவும்‌ செய்யும்‌. ஆனால்‌ அதற்கு உயிரோ 
உணர்வோ இல்லை. பின்பு, மனிதன்‌ என்‌ 
னும்‌ உயிர்‌ யந்திரமோ கடவுளையே அறிய 
வல்லது. i 


இவ்வுடம்பு நீங்குமுனே 
எந்தாய்கேள்‌ இன்னருளாம்‌ 
அவ்வுடம்புக்‌ குள்ளே 
அவதரிக்கக்‌ காண்பேனோ? 
_ தாயுமானவர்‌ 


626622260666666606666664606666626666026666620660602602666 669666” 


60-17 257 


'626066606068666806660696000௭₹090962620007962920036606600662660606650060220000060099066' 


20! 


9%66666666864626646645%6666665586666 666666 666666 666666 664406666606666046666469060665099, 


oo: 


செப்டம்பர்‌ 14 ஆவணி 30 


அவனியிலே அண்ணலே, நான்‌ எதைச்‌ 
சார்ந் திருந்து ஆறுதல்‌ அடைவது? 


மடைந்து வருகின்றன. நமது அன்புக்குரிய 
வர்‌ அழிந்துபட்டுப்போயினர்‌. நண்பர்‌ என்‌ 
பார்‌ நம்மைக்‌ கைநழுவ விட்டுவிட்டனர்‌. 
செல்வம்‌ எல்லாம்‌ சென்று கொண்டிருக்‌ 
கிறது. ஆனால்‌ உண்மை ஒன்று மட்டும்‌ 
உறுதியாக நிற்கிறது. அவ்வுண்மையும்‌ 
இறைவனும்‌ ஒன்றே. 


ஆறுதல்‌ எங்கே? 
எல்லாம்‌ அழிந்துபட்டுப்போம்‌ இவ்‌ 


இந்த நிலவுலகிலே .எல்லாம்‌ நாச 


பொய்க்கூடு கொண்டு 
புலம்புவனோ எம்மிறைவர்‌ 

மெய்க்கூடு சென்று 
விளம்பிவா பைங்கிளியே. 


_— தாயுமானவர்‌. 


58990000099050090505000002099 600000 E00SE0O0CIOV 0090000000000 000000009 TOOGOGOTO00S00 0: 


67௦௧2௦692%222222699992022962262292229622252222௦626262222445225௦57. 


258 


05006000050000000200000005066600080059605060066006000000800000000000066 0008066000606 0 060000, 


6965085608000000050565800505 22௨௨66௦௦௨௧ 58௦௦59 0006000680060 0000000, 
ட்‌ 


செப்டம்பர்‌ 15 ஆவணி 31 
நெடும்‌ பயணம்‌ 
நதி கடலை நோக்கிப்பாய்ந்துகொண்டே 
இருப்பதுபோன்று இறைவா, நான்‌ உன்னை 
நோக்கிப்‌ பயணம்‌ வந்துகொண்டே இருப்‌ 
பேனா. 


பயணங்களுள்‌ பெரியது கடவுளை நோக்‌ 
கிப்‌ போகும்‌ பயணம்‌. அது பல கற்ப கால 
மாக நிகழ்ந்துகொண்டே இருக்கலாம்‌. 
பின்பு, பயணங்களுள்‌ மிகக்‌ குறுகியதும்‌ 
கடவுளை நோக்கிப்போகும்‌ பயணமேயாம்‌. 
அது நொடிப்பொழுதில்‌ பூர்த்தி ஆய்விட 
லாம்‌. அதெல்லாம்‌ மனதைப்பொறுத்தது. 


எல்லாப்‌ பிறப்பும்பிறந்து 
இளைத்தேன்‌ எம்பெருமான்‌ 

மெய்யே உன்‌ பொன்னடிகள்‌ 
கண்டு இன்று வீடுற்றேன்‌. 


_ மாணிக்கவாசகர்‌. 


6026468602 60000 8606068068 660966 620622 6680626666 000000000000 000000900000 000009 90 0 


13 
ட] $599690000920859989040980608080999000000 8400806900000 0000 0008 2° 


259 


42209600606 000000209509960090000000820000000000008000000080 00000000, 
s 


செப்டம்பர்‌ 16 புரட்டாசி 1 
அகத்தில்‌ இருப்பது 
எங்கும்‌ நீயே நிறைந்திருப்பதால்‌ 
இறைவா, உன்னை உள்ளே வழுத்தத்‌ 
3 தெரிந்துகொண்டால்‌ புறத்தில்‌ உன்னைப்‌ 
₹ போற்றுவது எளிதாகிறது. 


நம்‌ மனதில்‌ இருப்பதைத்தான்‌ நாம்வெளி 
யுலகிலும்‌ . காண்கிறோம்‌. மனம்‌ திருந்திய 
மையுமளவு புறவுலகில்‌ ஒழுங்குப்பாடு இருப்‌ 
பதைக்‌'காண்போம்‌. மனம்‌ முற்றிலும்‌ நேர்‌ 
மையடைந்து விட்டால்‌ புறத்திலும்‌ அந்த 
நேர்மையைக்‌ காண்போம்‌. 


மாசற்ற அன்பர்நெஞ்சே 
மாறாத பெட்டகமாத்‌ 

தேசுற்ற மாமணிரின்‌ 
தேசினையுங்‌ காண்பேனோ? 


தாயுமானவர்‌ 


2609090000020000000000008000000000000000000060000000000000000: 
£0090000000089000000050090909009000096000090000T90009000000000 0000000000 00000 SSO LOOO0O0D! 


nanan சதக மாநக ரகக அதர நன்றக 5210 2௦01 பி 


6௪060௦2௦2௦ 22௦9௦9௦200 222௦2௦629060222260600206௦6262௦௦௦2௦26௦6௦௨6௦, 


ட்‌ 


செப்டம்பர்‌ 17 புரட்டாசி 8 
ஜ்‌ 


உன்‌ திருவடியில்‌ சாத்துதற்கு கான்‌ தகுதி 
யுடையவன்‌ ஆவேனாக. 


படிப்படியாக வளர்ந்து தேவாராதனைக்‌ 
குத்‌ தகுதியுடையதாகப்‌ பூவானது தன்னை 
அமைத்துக்‌ கொள்கிறது. மனிதன்‌ நாள்‌ 
தோறும்‌ தூயவனாகவும்‌ மேலானவனாகவும்‌ 
தன்னைத்‌ திருத்தியமைத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. நலத்துக்கு நிகரானது நானிலத்‌ 
தில்‌ வேறு ஏதும்‌ இல்லை. 


இணையார்‌ திருவடி. 

என்தலைமேல்‌ வைத்தலுமே 
துணையான சுற்றங்கள்‌ 

அத்தனையுந்‌ துறந்தொழிந்தேன்‌ 
அணையார்‌ புனல்தில்லை 

அம்பலத்தே யாடுகின்ற 
புணையாளன்‌ சீர்பாடிப்‌ 

பூவல்லி கொய்யாமோ. 

_— மரணிக்கவரசசகம்‌ 


௧668266666 65664 626068௨666 66%6 ௨0666 66668666659666666666666669668666666664660666066095ஈ69652. 
9206026862 682060660066662668660696020002000066064000 606060 294 668000060060 0600006606 66! 


222௦௦62266 2626205800262 226 062௦622௦௦௦6௦௦6 066௦௦௨6606 500800000000 6S 


261 


செப்டம்பர்‌ 18 புரட்டாசி 3 
திரை 

தேவே, உன்னை நான்‌ தரிசித்தற்‌ 

பொருட்டுத்‌ திரையை நீக்கி வைப்பா 

யாக. 


உள்ளிருக்கும்‌ தெய்வத்தைக்‌ காணவொட்‌ 
டாது மறைந்திருப்பது அக்ஞானம்‌ என்‌ 
னும்‌ திரை. ஆசாபாசங்கள்‌, அபிப்பிராயங்‌ 
கள்‌, வெறுப்பு, வெகுளி--இப்படியெல்லாம்‌ 
வடிவெடுத்ததாய்‌ இருக்கிறது அத்திரை. 
இக்குறைபாடுகளையெல்லாம்‌ களையுங்கால்‌ 
திரையும்‌ நீங்கப்பெறுகிறது. 


எம்மை வினையை 
இறையைஎம்பாற்‌ காட்டாத 
அம்மை திரோதை 
அகலுநாள்‌ எந்நாளோ? 


_ தாயுமானவர்‌ 


பொ பபப ப பபபபபபபபபபபபபபபபப 


ச்‌ 


௫96562 652625252௦௦௦ 9௨ 
NCA 


9050009000000 000000 


௫65௨௨௧௧௦௨2 ௨40%43462602௦525422002056626220222666625௨௦%6262௨9060620-5. 


=] 
iE 
F 
- 
ஆ 
> 


செப்டம்பர்‌ 19 புரட்‌ 
குரங்கு 
நான்‌ மனமடங்கியிருக்குமளவு மன்னே, 
உனக்கு நல்ல ஆராதனை செய்ய வல்லவனு 
கிறேன்‌. 


அடங்காத மனது குரங்கு போன்றது. 
அது ஆசை என்னும்‌ கள்ளைக்‌ குடித்துவிட்‌ 
டது; வெறி பீடித்து ஆடுகிறது. பின்பு 
்‌ பொருமை என்னும்‌ தேள்‌ அதைக்‌ கொட்டி ; 

₹ விட்டது. அப்பொழுது அது படும்பாடு : 
முடியாதது. 


ப பப்ப பபப 


6006000 TTT 0000" 


ஓ 
Dy 
3 
& 
க 


மனமாண வானரக்கைம்‌ மாலை ஆக்காம 
எனையான்‌ அடிகவடி.எய்துநாள்‌ எந்நாளோ 
-- தாயுமானவர்‌ 


7௪692026206200264906664220296202222022௦0 2966௪௦௪260௦9௦ 979202 6௨. 


263 


'666928292660626692060 666௦606690 


ஷி. 


17 539222022422222௦226620626020066௨2௦ 


3 டசப்டம்பர்‌ 20 புரட்டாசி oe 
பொய்யுறவு 
மெய்ப்பொருளே, உன்னை ௮டைதற்‌ 
குப்‌ பொய்ப்‌ பொருளாகிய உடலைப்‌ பயன்‌ 
படுத்தக்‌ கற்றுக்கொள்வேனாக. 


உடல்‌ ஓயாது மாறியமைந்துகொண்டிருக்‌ 
கிறது. நேற்று இருந்தது போல்‌ அது இன்று 
இருப்பதில்லை. திட்பமுற்றிருக்கும்போது ? 
தெய்வ வழிபாட்டுக்கு அது நல்ல உறவு ப 
ஆகிறது. நோய்வாய்ப்‌ பட்டிருக்கும்போது ? 
அது பெருந்தடையாகிறது. எனவே அதன்‌ 
உறவைப்‌ பொய்யுறவு என்று அறிதல்‌ 
வேண்டும்‌. 


௫௦௦6696600 066660266660606000226150020000209000' 


உடல்பொய்‌ வட பன்‌: உண்மைஉற வாகக்‌ 
கடவார்‌ ஆர்‌? தண்ணருனே கண்டாய்‌. 


_— தாயுமானவர்‌ 


படபட தவக்குல்‌ 062, 
பபப ப ப்ப்ப்பபப்ப்பப்ப பப்ப 


'6$066696266990620220 2062௦90022 2௦009௦220௦060௦4020795009௦: 


264 


செப்டம்பர்‌ 21 புரட்டாசி 6 
நிராசை ்‌ 
ஆசையற்றிருப்பதே ஈசா, உன்னை ஏத்து 
தற்கான நல்ல நிலையாகிறது. 


பிறவியைப்‌ பெருக்குவது ஆசை. பிரபஞ்ச 
வாழ்வில்‌ அல்லல்களை உண்டுபண்ணுவது 
ஆசை. சாந்தியைக்‌ கலைப்பது ஆசை. ஆனந்‌ 
தத்தை மறைப்பது ஆசை. நிராசையோ 
மனிதனை தெய்வ சன்னிதியில்‌ சேர்த்துவிடு 
கிறது. ்‌ 


ஆசையெனும்‌ பெருங்காற்றா டி.லவம்‌ 
பஞ்செனவும்‌ மண தலையுங்‌ காலம்‌ 
மோசம்‌ வரும்‌ இதனாலே கற்றதும்‌ கேட்‌ 
தூர்ந்து முக்திக்காண [டதும்‌ 
நேசமும்‌ நல்வாசமும்‌ போய்ப்‌ புலனாயிற்‌ 
கொடுமைபற்றி நிற்பர்‌ அந்தோ 
தேசுபழுத்தருள்‌ பழுத்த பராபரமே 
நிராசையின்றேல்‌ தெய்வ முண்டோ. 


தாயுமானவர்‌ 


960060 6056666606666 6666606666 626666 26665256604௦666666000066666 2600066662 6000220906: 


eo 
ட்‌ 


6%606௦6662060266866666626௦660 6! 


RE 26456 460462645440,5026460402205402040040287. 


265 


செப்டம்பர்‌ 22 புரட்டாசி 7 
மேகமண்டலத்துக்கு மேல்‌ 
ஒண்பொருளே, உயர்ந்த எண்ணத்தில்‌ 
என்‌ உள்ளம்‌ யாண்டும்‌ உறைந்திருப்ப 
தாகுக. 


ஆகாய விமானம்‌ மேலே பறக்கிறது. மேக மண்ட 
லத்துக்கு மேலே அது போய்விட்டால்‌ அதன்‌ வேக 
மான பயணத்துக்குத்‌ தடையொன்றுமில்லை. மனிதன்‌ 
எண்ணத்தில்‌ மிக உயரமாய்ப்‌ போய்வீடுவானனைல்‌ 
உலகத்தவர்களிடமுள்ள குறைபாடுகளோடு அவ 
னுக்கு முரண்பாடு உண்டாகாது. 


ஒன்றுஎன்‌ நிரு; தெய்வம்‌ உண்டென்றிரு 
உயர்‌ செல்வமெல்லாம்‌ 

அன்றுஎன்‌ றிரு; பசித்தோர்‌ முகம்பார்‌ 
நல்‌அறரும்‌ நட்பும்‌ 

நன்றுஎன்‌ றிரு; நடு நீங்காமலே 
நமக்கு இட்டபடி. 

என்றுஎன்‌ நிரு; மனமே உனக்கே 
உப தேசம்‌ இதே. 


0990900005 00009000869000000000000005000000G000T000000 0000060000006 0000000000000 00 00000 


a 
ட்‌ 
ட்‌ 
௩. 
s 
= 
= 
. 
» 
. 
s 
3 
ட்‌ 
3 
ட்‌ 
3 
s 
» 
3 
s 
௫. 
்‌ 
ட்‌ 
ட்‌ 
்‌ 
௩ 
ட்‌ 
௫. 
ட்‌ 
[்‌ 
்‌ 
3 
s 
3 
s 
. 
* 
3 
» 
J 
[3 
[3 
s 
[3 
[்‌ 
்‌ 
ட்‌ 
ட்‌ 
்‌்‌ 
்‌்‌ 
[்‌ 
» 
s 
s 
: 
3 
3 
s 
3 
s 
ட்‌ 
[3 
[3 
[3 
்‌] 
௫. 
௫. 
௫. 
[] 
3 
- 
3 
3 
3 
3 
3 
ட்‌] 
» 
ட 
» 
௫ 
3 
[்‌ 
ஓ 
3 
3 
[3 
3] 
s 
- 
3 
ஆ 


_ பட்டினத்தார்‌ £ 
ப்‌ 
2௦66696206 205௦06522 250469 222625 ௦௦52209565௦,9௦௦99692%5 ௦௦ 255. 


266 


க ட ட பப பபப பபப பபபபப்பப்ப்ப்ப்பப்ப்பப்ப்பபபபபபபபபபபபபபபப। 
ப்‌ 


ட்‌ 


,$2606622260௦௦26066662662566௪66௦6606026066262662266065065220௦22092 
ட்‌ 


செப்டம்பர்‌ 23 புரட்டாசி 8 
நைவேத்தியம்‌ 
உனக்கு நைவேத்தியமாகப்‌ படைப்பதற் 
கேற்ற நல்வாழ்வை நான்‌ யாண்டும்‌ வாழ்ந்து 
வருவேனாக. 
தெய்விகப்‌ பேரியல்பு மனிதனிடத்து மறைந்திருக்‌ 
கிறது. அதை ஞாபகமுட்டுதற்கான வாழ்வே நல்‌ 
வாழ்வு ஆகிறது. பிறரோடு மனிதன்‌ செய்கிற இணக்‌ 
கம்‌ அவர்களிடத்துள்ள பேரியல்பை முன்னணிக்குக்‌ 
கொண்டு வருவதாயிருக்க வேண்டும்‌. அதை வளர்ப்ப 
தற்கான சொற்களும்‌ செயல்களுமே மேலான சொற்‌ 
களும்‌ செயல்களும்‌ ஆகின்றன. 
அட்டாங்க யோகமும்‌ ஆதாரம்‌ 
ஆறும்‌ அவத்தை ஐந்தும்‌ 
விட்டேறிப்‌ போன வெளிதனிலே 
வியப்‌ பொன்றுகண்டேன்‌ 
வட்டாகிச்‌ செம்மதிப்‌ பாலூறல்‌ 
உண்டு மகிழ்ந்திருக்க 
எட்டாத பேரின்பம்‌ என்னை 
விழுங்கி யிருக்கின்றதே. 


பட்டினத்தார்‌ 


926666660600086066609௦620660266006266606. வ டட படப்பட 


267 


ஸீ 


செப்டம்பர்‌ 24 புரட்டாசி 9 
முறை மாற்றம்‌ 
போகத்தை நாடுகிற நாட்டம்‌ யோகத்தை 
நாடுகிற நாட்டமாக என்னிடத்து மாறியமை 
யும்படி ஈசா, அருள்புரிவாயாக. 


நீர்வீழ்ச்சி என்னும்‌ ஆகர்ஷண சக்தியை மின்சக்தி 
யாக மாந்தர்‌ மாற்றியமைக்கின்றனர்‌. போராட்‌ 
டத்தை மீனிதன்‌ அமைதியாக மாற்றவேண்டும்‌. காமத்‌ 
தைக்‌ கடவுள்‌ பக்தியாக்க வேண்டும்‌. வெறுப்பை 
அருள்‌ கலந்த இரக்கமாக மாற்றிவிட வேண்டும்‌ 
அப்பொழுது மனிதன்‌ சான்றோனாக மாறி விடுகிறான்‌ 


வீட்டேன்‌ உலகம்‌ வீரும்பேன்‌ 
இருவினை வீணருடன்‌ 

கீட்டேன்‌ அவருரை கேட்டும்‌ 
இரேன்மெய்‌ கெடாதநிலை 

தொட்டேன்‌ சுகதுக்க மற்றுவிட்டேன்‌ 
தொல்லை நான்மறைக்கும்‌ 

எட்டேன்‌ எனும்பரம்‌ என்னிடத்தே 
வந்திங்‌ கெய்தியதே. 


அ பட்டின த்தார்‌ 


99089080009090000090009000000900009000000000000000000I000T6SEGOA0N0O000O0000 000000 ONO00OVG, 


ட] ௦௦௦9620242 2௦66606666660686626 6600660650 26026690662000004௦55”' 


268 


7420560696 00046649642000666869266666898664689600640966066996% 


466566௨090 550660 266660 662066266666604262260096000060066666666626092 
ட்‌ 


செப்டம்பர்‌ 25 புரட்டாசி 10 
எழில்‌ வடிவம்‌ 
கல்லைச்‌ செதுக்கி உயிர்‌ ததும்பும்‌ உரு 
வத்தைச்‌ சிற்பி சமைப்பதுபோன்று உள்‌ 
ளத்தைத்‌ திருத்தி நான்‌ தெய்விகம்‌ திகழ்‌ 
பவன்‌ ஆவேறாக. 


அண்டங்கனையெல்லாம்‌ உருவாக்கும்‌ 
மஹாசிற்பியாக சர்வேசுவரன்‌ இருக்கிறார்‌. 
என்னை நல்லவலக உருவாக்கும்‌ சிற்பி நான்‌ 
ஆவேனாக. உள்ளுறையும்‌ இறைவன்‌ 
துணைகொண்டு என்னை நான்‌ ஒழுங்குபடுத்‌ 
தாவிட்டால்‌ வேறு யார்க்கு அது இயலும்‌? 


நினைப்பும்‌ மறப்பும்‌அற நின்ற பரஞ்சோதி 
தனைப்புலமா என்னறிவிற்‌ சந்திப்ப 
தெந்காளோ? 


_— தாயுமானவர்‌: 


%995600000000000050000000090900000000000000000090000600000000000060066000000000000000000000 0 


269 


,3666522092522225529652662656226656. 52௦652922768680620262625622248242௧. 


செப்டம்பர்‌ 26 புரட்டாசி 11 
இப்பொழுதே 
உன்‌ அருளுக்குப்‌ பாத்திரமாவதற்கு 
ஏற்ற எதிர்காலத்துக்கு நான்‌ காத்திரேன்‌. 
ஈண்டு, இப்பொழுதே இறைவா, அதை 
நான்‌ பெற்றாகவேண்டும்‌. ' 


நல்லாராக எல்லாரும்‌ விரும்புகின்றனர்‌. 
ஆனால்‌ அதன்‌ பொருட்டு அவர்கள்‌ எதிர்‌ 
காலத்தை நோக்கி நிற்கின்றனர்‌. பசித்திருப்‌ 
பவன்‌ இப்பொழுதே புசிக்க விரும்புவது 
போன்று அருளுக்குப்‌ - பாத்திரமாவதற்கு 
இதுவே தருணம்‌. அதைப்‌ பெற முழு மன 
துடன்‌ இப்பொழுதே முயலவேண்டும்‌. 


எண்ணிறைந்த மேன்மைபடைத்து 
எவ்வுயிர்க்கும்‌ அவ்வுயிராய்க்‌ 

கண்ணிறைந்த சோதியைநாங்‌ 
காணவா ஈல்லறிவே. 


_ தாயுமானவர்‌ 
'92௦6900229206 2066666066 26 6606606000 6 6206260666 0T 0000000000009 


270 


ம ப பபப பப்ப பபப பப்ப பபப பபப படட ப 


புரட்டாசி 12 


ஓ 
[4] 
5 
்‌ 
5: 
ட்‌ 
௮ 
[14] 
| 


மாணிக்கம்‌ 
உலகம்‌ ஈல்குகிற இன்ப துன்பங்களுக்‌ 
கிடையில்‌ இறைவா, உன்மீது கொண்‌ 
டுள்ள பேரன்பை நான்‌ என்றும்‌ மாற்றாது 
வைத்திருப்பேனாக. 


குப்பையில்கிடக்கும்போதும்‌, பொன்‌ பெட்‌ 
டகத்தில்‌ வைத்திருக்கும்போ தும்‌ மாணிக்கம்‌ 
மாணிக்கமே. அன்பு, ஆனந்தம்‌, அமைதி, 
பொறுமை, இரக்கம்‌ ஆகிய நற்குணங்கள்‌ 
வாய்க்கப்பெற்ற சான்றோன்‌ எல்லா நிலைகளி 
லும்‌ சான்றோனாக இருக்கிறான்‌. தன்னைப்‌ 
போற்றுபவனிடத்தும்‌ தூற்றுபவனிடத்தும்‌ 
அவன்‌ சான்றோஞனாயிருக்கிறான்‌. 


மாணிக்கத்‌ துள்ளொளிபோல்‌ 
மருவி யிருந்தாண்டி 
பேணித்‌ தொழும்‌அடியார்‌ 
பேசாப்‌ பெருமையன்காண்‌. 
_ பட்டினத்தார்‌ 


609005966606660065606664666664266606266826664662606826605662௦66622660966669666699666666699, 


'90000000990009000000000000 99005005500000000000900000000909000000 


271 


96950596006660500500060050000 6990662௦62 6566650650640666652606666666666609862:666960996269 


செப்டம்பர்‌ 28 புரட்டாசி 13 
இடிக்கமுடியாத மாளிகை 

தேவாதிதேவனே, தெய்வப்‌ பெற்றியைப்‌ 

பெற்றபின்‌ நான்‌ அதை இழப்பது எங்ஙனம்‌? 


தனது உள்ளத்தில்‌ மனிதன்‌ கட்டும்‌ மாளி 
கைக்குத்‌ தூய்மை, நல்லறிவு, இரக்கம்‌, 
அன்பு ஆகிய நான்கும்‌ நான்கு சுவர்கள்‌ 
ஆகின்றன. அமைதி அதன்‌ கூரை. சிரத்தை 


௫ 
9 
ட்‌ 
79 
| 
6B 
> 
3 
S 
2 
ந) 
& 
3 
ஓ 
௫ 
& 
8 
2 
- 
ம்‌ 
& 


அருள்‌ அதனுள்‌ வீசம்‌ காற்று. ஆனந்தம்‌ 
ஆங்கு நிகமும்‌ இசை. 


போக்குவர வற்றவெளி 
போல்நிறைந்த போதநிலை 
நீக்கமறக்‌ கூடி 
நினைப்பறுவ தெந்நாளோ? 


_ தாயுமானவர்‌ 


்‌] 
ட்‌ 
௩ 
(்‌ 
்‌்‌ 
s 
ஒ 
s 
3 
s 
ட்‌ 
ட்‌ 
ட்‌ 
- 
. 
s 
1 
- 
. 
1 
3 
[ 
* 
] 
்‌] 
TJ 
௫. 


4, 9969669%062606646669665956666226626666092009069662606666086966622096660 9290 200266666666' 


TOTTI 


272 


செப்டம்பர்‌ 29 புரட்டாசி 14 
இறந்தகாலமும்‌ எதிர்காலமும்‌ 
காலத்துக்கும்‌ காலனாயுள்ள கடவுளே, 
யான்‌ யாண்டும்‌ உன்னை என்‌ இதயத்தில்‌ 

காண்பேனாக. 


0066006500000004 0°" 


இறந்தகாலம்‌ இனி வருவதில்லை. கனவு 
போன்று அது மறைந்து போய்விட்டது. 
அதைப்பற்றிய எண்ணமோ நிகழ்காலத்துக்‌ 
குரியது. எதிர்காலம்‌ வெறும்‌ மனே கற்பனை. 
அக்கற்பனையும்‌ நிகழ்காலத்தில்தான்‌ இருக்‌ 
கிறது. இடையறா நிகழ்காலமே யாண்டும்‌ 
உளது. ' ஆத்ம சன்னிதானம்‌ என்பது 
இதுவே. 


அன்றுமுதல்‌ இன்றளவும்‌ அறியாப்பருவ 
மதில்‌ 


என்றும்‌ பொதுவாயிருந்த நிராமயன்காண்‌. 


%292௦௦680565659௨6666666526662666666 6264666646 622666 66666226666666 6962266666 212226௧924. 


_— பட்டினத்தார்‌ 


ட) 


'6 5226 2262664062 66626566666026 66௦666 666666266666662666660666௦66966' 


60-18 273 


ட்‌ 


செப்டம்பர்‌ 30 புரட்டாசி 15 
்‌ ஈசன்‌ நிலை 

புறப்பட்ட இடமாகிய உன்னையே வந்‌ 
தடைய ஈசா, நான்‌ ஓயாது முயன்று 
கொண்டிருக்கிறேன்‌. 


இயற்கையில்‌ ஒவ்வொரு பொருளும்‌ தன்‌ 
மூலஸ்தானத்தையே போய்ச்சேர முயன்று 
கொண்டிருக்கிறது. கடலினின்று புறப்பட்ட 
நீராவி இறுதியில்‌ கடலை .எட்டிவிடுகிறது. 
மனிதன்‌ கடவுளிடத்திலிருந்து புறப்பட்ட 
வன்‌. அவனிடத்துள்ள மனேவிகாரங்களா 
கிய அச்சம்‌, அகங்காரம்‌ ஆகியவைகளை 
3 ஒழித்தால்‌ அவன்‌ மூலஸ்தானத்தை எட்டி 
விடுகிறான்‌. 


௨௧௦௧ 2௦௧௦௦௦௧6௨௨ ௦௦ 6௦௦8௦௨௦660 6266965662266266660696626௨066 6 


அச்சம்‌ ஆங்காரம்‌ அகத்தடக்கினால்‌ 
நிச்சயமாம்‌ ஈச னிலை. [பின்னை 


,:669௭௧௧௦69௨௦66௦4466666662௨௦௧ 


214 


00000008 ௦22602 22௪229௦ 2௦9௦௦66662 262222 62562 2௦622௦2௨66 6௦6062௨௨௦8௦5, 
ப்‌ 
ப்‌ 


_ ஓளவைக்குறள்‌ ? 


990160 00000909009009 0860 6626262225 9260062606 525 5௦ 6000000002 67 


அக்டோபர்‌ 3 புரட்டாசி 16 
சன்மார்க்கம்‌ 
எந்தையே, உன்‌ சன்னிதியை அணுகு 
மளவு உனக்கும்‌ எனக்குமுள்ள தொடர்வை 
நான்‌ நன்கு அறிகிறேன்‌. 


சத்பொருளாகிய பரமனை. நோக்கிப்‌ 
போகும்‌ மார்க்கம்‌ சன்மார்க்கமாம்‌. ௮ம்‌ 
மார்க்கத்திலே முன்னேற்றமடைந்து வரு 
மளவு மனம்‌ தெளிவடைகிறது. . தெளிந்த 
மனதேதெய்வத்தைத்‌ தெரிந்துகொள்கிறது. 


தெளிவறி யாதார்‌ சிவனை யறியார்‌ 
தெளிவறி யாதார்‌ சீவனு மாகார்‌ 
தெளிவறி யாதார்‌ சிவமாக மாட்டார்‌ 
தெளிவறி யாதவர்‌ தீரார்‌ பிறப்பே. 

- திருமந்திரம்‌ 


429௨௦௧௫௦6௦ ௪6666662 6825666662 669௦6 26666666%02,659602206 60090008 0000 


275 


8222626608 7802009608220266066 2606666666 2622622626 622606 66666 2606000909 99692066974- 


அக்டோபர்‌ 2 புரட்டாசி 17 
பாய்மரம்‌ 
பிரபஞ்ச வாழ்வு என்னும்‌ கரைகாணாக்‌ 
கடலிலே எனக்குக்‌ கப்பல்‌ போன்று இருப்‌ 
பவர்‌ தாமே. 


66000000000001 000000, 


கடலில்‌ சென்ற கப்பலின்‌ பாய்மரத்தில்‌ 
பறவை யொன்று உட்கார்ந்திருந்தது. ஒரே 
இடத்தில்‌... எவ்வளவு நேரம்‌ இருப்பது 
என்று எண்ணிய பறவை புறத்தே பறந்து 
போனது. எங்குச்சென்றும்‌ உட்காரக்‌ கட 
லில்‌ இடம்‌ கிடைக்கவில்லை. பழையபடி 
பாய்மரத்துக்கே வந்துவிட்டது. கடவுள்‌ 
நமக்கு அப்பாய்மரம்‌ போன்றவர்‌. 


ஆழித்‌ துரும்பெனவே அங்குமிங்கும்‌ 
உன்னடிமை 
பாழில்‌ திரிவதென்ன பாவம்‌ பராபரமே. 


— தாயுமானவர்‌ 


299,5௦556456996469௦65,62665046௦6222566265665962926222469569526696296292269969622622298 28655 


்‌ 


56௦௦2696662566669299906656569525 6060526666 00002000600 ம 


276 


அக்டோபர்‌ 8 புரட்டாசி 18 
வீண்‌ பேச்சு 
அருள்‌ தேவா, உன்‌ பெருமையையே 
பேசுவேன்‌. அல்லது பேச்சற்றுச்‌ சம்மா' 
இருப்பேன்‌. 


சொல்லால்‌, பார்வையால்‌ அல்லது 
சைகையால்‌ பிறரை ஏமாற்றி விடாதே. 
வீண்‌ பேச்சை நச்சுப்பாம்புபோன்று விலக்கி 
விடு. பிறரிடமுள்ள குறைபாடுகளைப்‌ 
பேசாதே.நலம்‌ தரும்‌ ௨.-ண்மையையே ஈவில்‌. 
அதையும்‌ அளவுடன்‌ பேசு. 


ஓருரையால்‌ வாய்க்குமுண்மைக்கு 
ஓரனந்த நூல்கோடிப்‌ 
பேருரையாற்‌ பேசில்‌என்ன 
பேறாம்‌ பராபரமே. 


,99682429464226262692666206 266௨669696 6664246642666624 466060009600 606 0096960840008 0 0 00 00 0 09 
926266 24925666666252786664266626660696960968296222666666606266 600000009000 000000000000 06 


_ தரயுமானவர்‌ 


3 
'22926665692262 2620௦56666 50654666 2266206668 E 0080806 0660900000 00° 


277 


அக்டோபர்‌ 4 புரட்டாசி 19 
தன்‌ கடன்‌ 

எனக்கு ஏற்பட்டுள்ள கடமையை 

இறைவா, உனது ஆராதனையாக நான்‌ 


3 அல்லும்‌ பகலும்‌ ஆற்றுவேனாக. 


உடலில்‌ உள்ள ஒவ்வோர்‌ உறுப்புக்கும்‌ 
அதனதன்‌ கடமையுண்டு, இறைவனுடைய 
ஆட்சியில்‌ எல்லாவுயிர்களுக்கும்‌ பலதரப்‌ 
பட்ட கடமைகள்‌ உண்டு. தனக்கு அமைந்‌ 
3 துள்ள கடமையை ஒழுங்காகச்‌ செய்வது 
3 மானுட வாழ்வின்‌ நோக்கமாகும்‌. கடமையை 
்‌ தேவாராதனை போன்று செய்வதே முன்‌ 
னேற்றத்துக்கு உற்ற உபாயம்‌. 


தன்கடன்‌ அடியேனையும்‌ தாங்குதல்‌ 
என்கடன்‌ பணிசெய்து கிடப்பதே. 


,56௦646%995%%9626669652566௧22592566662262255662659592225௧௦5959262௦59666622662௦692222௧௧௧9 ௧ 


| 
& 
cr 
ட்‌ 
x 
ப்‌ 


5 
%069900090000505008009050800599805098098099 0050600050008 0 00000090 09° 


912 


,596229262662668062250626660656662060266002266006666066500600228692 
அக்டோபர்‌ 5 புரட்டாசி 20 
யுக்தி 
முறையாக ' ஆராயுமிடத்து மெய்ப்‌ 
பொருளே, எல்லாம்‌ உன்மயம்‌ என்பது 
வெளியாகும்‌. 


நிறைகோலானது பொருள்களை உள்ளபடி 
எடை போடுகிறது. யுக்தி அல்லது மெய்ப்‌ 
பொருள்‌ fe up முறையாகச்‌ செய்து 
சக்தியானது மனி 3 
தனை தெய்வ சன்னிதானத்துக்குப்‌ பக்கத்‌ 


ஓ 
8 
x 
வடட 
ஓ 
[2] 
ட்‌ 
3 
டட 
& 
 & 
a 
9 
த பவ 
&: 


தில்‌ கொண்டு சேர்க்கும்‌. யுக்தியைப்‌ பயன்‌ 
படுத்துவதும்‌ ஆத்ம சாதனமேயாம்‌. 


பொல்லாத காமப்‌ புலைத்தொழிலில்‌ என்னறிவு 
செல்லாமல்‌ நன்னெறியிற்‌ சேருநாள்‌ 
[எந்நாளோ 3 


_ தாயுமானவர்‌ $ 


209009590909000090090000000000000000006009 000000 2962 68266666666060626600096690006666' 


600000006050056000000006006056000000080000000665606000005000000666060000000000000 0008000080, 


16986௪6225 52066620 660658 65666620626666604962626606964666692920986: 


219. 


,992௪௦௦2௦௦6௧௦௦௦௦௦௦௦௦௦6௦௦௦௦௦6௦௦௦௦6 0008 0000000000000 0 000000000080, 
ப்‌ 


600002, 


அக்டோபர்‌ 6 புரட்டாசி 21 
சாரம்‌ கட்டுதல்‌ 
உலகப்‌ பொருள்களின்‌ ' துணைகொண்டு 
இறைவா, உன்‌& நான்‌ நன்கு போற்று 
வேனாக. 


வீடு கட்டுதற்கு முதலில்‌ சாரம்‌ கட்டு 
கிறோம்‌. சாரம்‌ இல்லாவிட்டால்‌ கட்டடத்தை 
உயரமாக எழுப்ப முடியாது. ஆனால்‌ கடை 
சியில்‌ சாரத்தைக்‌ கலைத்தாக வேண்டும்‌. 
கடவுளை அடைதற்கு உடல்‌ வாழ்வு சாரம்‌. 
அவரை அடைந்தான பிறகு சரீரம்‌ என்னும்‌ 
சாரத்தைக்‌ கலைக்கவேண்டும்‌. 


பேய்போல்‌ திரிந்து 
பிணம்போல்‌ கிடந்துபெண்ணைத்‌ 
தாய்போல்‌ நினைத்துத்‌ 
தவம்முடிப்பது எக்காலம்‌? 
— பத்திரகிரியார்‌ 


9468 00009800999000000060090090080090 000099000096 00 0000000000000 


280 


௫5௧ ௪௩௧4௫௧௧௦௦௨௨௦௫௨௦ ௫:௧௨ ௦6%௦௦௦௫௦௰௰௫௦௦௰௰௰௰௰௦ 90S 0S C0000 0000S SOSS SOOO COCo coco 0 00s 


6666665050600056605000600005856606090050050600 00000000 00S000 0000000000000 000 soon 


11] 


அக்டோபர்‌ 7 புரட்டாசி 22 
நிலைத்த உறவு 
போற்றுதற்கும்‌ சார்ந்திருப்பதற்கும்‌ 
நின்னையல்லால்‌ வேறு நட்பு யாரையும்‌ 
யான்‌ அறிந்திலேன்‌. 
உற்றார்‌ உறவினர்‌ என்பார்‌ எல்லாரும்‌ அவரவர்‌ 
வினையை முடிக்க இவ்வையகத்தில்‌ வத்துளர்‌. அப்‌ 
படி வருவதும்‌ போவதும்‌ தனித்தனியே நிகழ்கின்றன. 
ஒருவருக்காக இன்னொருவர்‌ தனது போக்கு வரவை 
மாற்றுவதில்லை. ஆதலால்‌ இவர்கள்‌ நிலைத்த உறவினர்‌ 
ஆகார்‌. கடவுள்‌ ஒருவரே நிலைத்த உறவு ஆகிறார்‌. 
என்பெற்ற தாயாரும்‌ என்னைப்‌ 
பிணமென்று இகழ்ந்துவிட்டார்‌ 
பொன்பெற்ற மாதரும்‌ போவென்று 
சொல்லிப்‌ புலம்பிவிட்டார்‌ 
கொன்பெற்ற மைந்தரும்‌ பின்வலம்‌ 
வந்து குடமுடைத்தார்‌ 
உன்பற்‌ நறொழிய வொருபற்றும்‌ 
இல்லை உடையவனே. 
_ பட்டினத்தார்‌ 


௧9626969696560629622 266656 96276226 2255 665226626662625626665642 262622 225265௧566265௦6௧௦௦௦௨௦௦ 9௪, 
ப 
39, 222629௪546269495666622626695 600601056060 090060 6560606669606 00080060060 000 6006066000 0 


'5000600006550000005006050000600000000000000000S0EG0000S 0000 0008S 


281 


02௦224262444420454245442222222266472224481820208920222682222222285 


அக்டோபர்‌ 8 புரட்டாசி 25 
உனது விருப்பம்‌ 


அண்ணலுக்கே நான்‌ ஆட்பட்டவன்‌. 
அவருக்குத்‌ தொண்டு புரிவதல்லாது வேறு 
எதையும்‌ அறியேன்‌. 
நல்ல வேலைக்காரன்‌ ஒருவன்‌ தனது தலைவனிடம்‌ 
தன்னை ஒப்படைத்து விடுகிறான்‌. சம்பளம்‌ கேட்ப 
தில்லை; எதைக்கொடுத்தாலும்‌ திருப்தியோடு ஏற்றுக்‌ 
கொள்கிறாள்‌; கொடாவிட்டால்‌ குறை கூறுவதில்லை. 
அத்தகைய வேலைக்காரன்‌ விஷயத்தில்‌ தலைவனது 
பொறுப்பு மிகப்‌ பெரியது ஆகிறது. கடவுள்‌ தலைவன்‌; 
நான்‌ வேலைக்காரன்‌. 
வேண்டத்தக்கது அறிவோய்‌ நீ வேண்ட 
முழுதும்‌ தநுவோய்‌ $ 
வேண்டும்‌ அயன்மாற்கு அரியோய்‌ நீ வேண்டி 
என்னைப்‌ பணிகொண்டாய்‌ 
வேண்டி நீயாது அருள்‌ செய்தாய்‌ யானும்‌ 
அதுவே வேண்டின்‌ அல்லால்‌ 
வேண்டும்‌ பரிசொன்று உண்டென்னில்‌ 
அதுவும்‌ உன்தன்‌ விருப்பன்‌ றே. 


மாணிக்கவாசகர்‌ 


5,999 ௧,6669246696%496,4946666645560665666949௧2-590659592966662026995262269642662229695855 


[ப்‌ 
660900 66660666226696 562௦068265 6 656550 222௦666656 6562656920 68 56000 


282 


$96080656956605069600960006060900000000080900590000000000800000 0009. 
அக்டோபர்‌ 9 புரட்டாசி 24 
சீர்திருத்தம்‌ 

உன்னை நாடுகிற பெருநாட்டத்தில்‌ 
ஈசா, நான்‌ உன்‌ மயம்‌ ஆய்விடுகிறேன்‌. 


எண்ணத்துக்கு ' ஏற்றவாறு புறவுலகம்‌ 
காட்சி கொடுக்கிறது.கெட்ட எண்ணமுடைய 
வனுக்குப்‌ புறவுலகில்‌ கேடு மிக நிறைந்திருக்‌ 
கிறது. எண்ணத்தை ஒழுங்குபடுத்துமளவு 
₹ கேடு உலகினின்று அகன்று விடுகிறது. சீர்‌ 
திருத்தம்‌ யாவும்‌ மனதில்‌ இருக்கிறது. 


வான்கெடுத்துத்‌ தேடும்‌ 
மதிகேடர்‌ போலஎமை 

நான்கெடுத்துத்‌ தேடாமல்‌ 
நன்கறிவ தெந்காளோ? 


_— தாயுமானவர்‌ 


. 
J 
்‌ 
௪ 
ட்‌ 
௩. 
ட்‌ 
s 
ட்‌ 
ட 
ப்‌ 


« 
பார பபப பப பபப பபபபபப்ப்பபபபபுபப்பபபபபுபபபபபப்பபபபபபபப்பபப்ப்பப 


64ச௭92662220089020666622666646062026666666068208086606058228020600' 


283 


00606066066008600000006600668000060000060000000080000, 


9999000905 0005009000005006000 00000000 


ட்‌ 


அக்டோபர்‌ 10 புரட்டாசி 25 
தீங்கிழைத்தல்‌ 
நிகழ்வதெல்லாம்‌ நின்‌ செயல்‌ எனக்‌ 
காண்பவனுக்கு நலமேது, தீது ஏது? 


மனிதன்‌ ஒருவனுக்குப்‌ பிறர்‌ தீங்கு இழைக்‌ 
கின்றனர்‌. அத்தீங்கு அவனுக்கு எப்படி 
வந்ததென்று எண்ணிப்‌ பார்க்கவேண்டும்‌. 
தனது மனதில்‌ உள்ள தீங்கு புறச்செயலாக 
வடிவெடுத்து அவனிடம்‌ வந்தது. தீங்கை 
ஏற்பதற்கான தீய மனமுடையவனுக்கே 
புற வுலகினின்று. தீங்கு விளைகிறது. சான்‌ 


புண்ணியபா வங்கள்‌ 
பொருந்தாமெய்‌ யன்பரெல்லாம்‌ 
நண்ணியபே ரின்பசுகம்‌ 
நானணைவ தெந்நாளோ? 


_—தரயுமரனவர்‌ 


222௦260622 2௦26௦௦2222 26௦௦௦௦௦௦௦௦66௦௦962௦௦62௦26562௦660296. oo 


284 


695 00615800806000060090000608 59660060695 00008000000000 0000000000000, 


,66656966206262695666666266696 262265 266226669666 696266 666626 686220 2666666662666662669620 69. 


அக்டோபர்‌ 11 புரட்டாசி 26 
நல்ல வாய்ப்பு 
கருணாகரனே, நான்‌ உன்‌ கையில்‌ கருவி 
யாயிருக்கக்‌ கற்றுக்கொள்வேனாகில்‌ ஒவ்‌ 
வொரு வேளையும்‌ எனக்கு நல்ல வாய்ப்பே. 


செல்வம்‌, செல்வாக்கு, சுதந்திரம்‌ முதலிய 
வாய்புக்கள்‌ அமைந்தால்தான்‌ அரும்பெரும்‌ 
செயல்களைச்‌ செய்யமுடியும்‌ என்று எண்ணு 
பவன்‌ உண்டு. ஆனால்‌ நல்லவாய்ப்பு என்‌ 
பது மனிதனுடைய மன நிலையைப்‌ பொறுத்‌ 
தது. நல்ல மனமுடையவனுக்கு அமைவ 
தெல்லாம்‌ நல்ல வாய்ப்பேயாம்‌. 


ஆருமறி யாமல்‌எனை அந்தரங்க. மாகவந்து 
சேரும்‌ படி.இறைக்குச்‌ செப்பிவா பைங்கிளியே. 


_ தாயுமானவர்‌ 


9665692226 59666662 6666662666 6066666226 26669256996926962664626006626666. 


529. 


4965666565 5661 626866 662266226262669566266666662066662606069946' 


285 


அக்டோபர்‌ 12 புரட்டாசி 27 
சிருஷ்டி கர்த்தா 
உன்னையே எண்ணியிருந்து இறைவா, 
உன்னை நான்‌ அடைவேனாக. 


சிருஷ்டி கர்த்தாவாகிய நான்முகக்கடவுள்‌ 
இப்பிரபஞ்ச சொருபமாக இருந்து எண்ணி 
றந்த புதிய வடிவங்களை எடுத்து வருகிறார்‌. 
ஆதலால்‌ அந்தந்த உயிர்‌ தன்னைத்தானே 
3 புதியதாக சிருஷ்டித்துக்கொள்கிறது. மனி 
தன்‌: தன்னை மேலோனாக சிருஷ்டித்துக்‌ 
கொள்ள முடியும்‌. ஓயாது எண்ணுகிற எண்‌ 
ணம்‌ அவனை அப்படியமைக்கிறது. 


* உன்னைநினைந்‌ துன்நிறைவின்‌ 
உள்ளே உலாவும்‌என்னை 

அன்னைவயிற்‌ றின்னம்‌ 
அடைக்காதே பராபரமே. 


— தாயுமானவர்‌ 


14946256௧6 6666990665666264662666666296066656565222 6666256222 2626 6666696622 66 2626692226 2695 ௨ 


66666920069002404266 0620666666 66666666 6604 ௧9 6 


9699000900900 5090908900009 990009080900 00 690000 0000800008 5900900000" 


286 


ப்ப 


அக்டோபர்‌ 18 புரட்டாசி 28 
ஓயாத பாடம்‌ 


உன்னை அடைதற்கான பாடத்தை ஈசா, 
நீ ஓயாது புகட்டிக்கொண்டே இருக்கிறாய்‌. 


மனிதன்‌ ஆனந்தத்தை நாடுகிறான்‌. ஆனால்‌ 
நிலையற்ற உலகப்‌ பொருள்களிடத்தில்‌ 
அவன்‌ அதை நாடி ஏமாற்றமடைகிறான்‌. 
அடிமேல்‌ அடியடித்து இயற்கைத்தாய்‌ அந்த 
3 இன்பம்‌ அழியும்‌ பொருள்களிடத்து இல்லை 
யென்ற பாடத்தைப்‌ புகட்டுகிறாள்‌. ஆனந்‌ 
தத்துக்கு இருப்பிடம்‌ இறைவன்‌ என்பதை 
அறிந்துகொள்ளும்வரை அப்பாடம்‌ நடக்‌ 
கிறது. 


பப்ப பபபபபபபபபபபப்டபட। 


ஓயாதோ என்கவலை உள்ளே ஆனந்த 
வெள்ளம்‌ 
பாயாதோ ஐயா பகராய்‌ பராபரமே. 


_ தாயுமானவர்‌ 


பப்ப ப பபப ப்பபப்பப்பபபபப்பபபப பப்ப 


287... 


அக்டோபர்‌ 14 புரட்டாசி 29 
விவேகம்‌ 
சித்தமிசை குடிகொண்டுள்ள அறிவான 
தெய்வமே, விவேகம்‌ என்னும்‌ விளக்கேற்றி 
வைத்து உன்னைத்‌ தரிசிப்பேனாக. 


நித்தியமாய்‌, மனிதனுக்கு நலன்‌ தருவ 
தாய்‌ இருப்பது எது என்று பாகுபடுத்த 
வேண்டும்‌. உடலையும்‌ உள்ளத்தையும்‌ பற்‌ 
றிய யாவும்‌ ஓயாது மாறிக்கொண்டிருக்கின்‌ 
3 றன. ஆகையால்‌ அவை நித்தியமானவைகள்‌ 
ந அல்ல. அறிவையும்‌ ஆனந்தத்தையும்‌ பற்‌ 
$ றியது நித்தியமானது. இதை அறிந்து 
கொள்ளுதல்‌ விவேகம்‌. 


2606006096009000600001606006000008000000 000080009 


எப்பொருளும்‌ நீயெனவே 
எண்ணிநான்‌ தோன்றாத 
வைப்பைஅழி யாநிலையா 


வையாய்‌ பராபரமே. 
ய (தாயுமானவர்‌ 


பசக்‌ கபர கக்‌ க்‌ ன வ தக்க க்கம்‌ 


(prE0 0000s 0500s ooo sees sss 00 000 


990000000 500000000006009960000000005 6006050950080 0 000 F 00006000 66' 


288 


அவவை ளை வைய்‌. 
அக்டோபர்‌ 15 புரட்டாசி 30 3 
வியாகூலம்‌ 
கருணைக்‌ கடலே, உன்னை நான்‌ அணுக 
வில்லையே என்ற வியாகூலம்‌ என்‌ உள்ளத்‌ 
தில்‌ பொங்கிக்கொண்டிருக்குமாக. 


பணம்‌, போகம்‌, பதவி, புகழ்‌ ஆகியவை 
களைப்பற்றி அல்லும்‌ பகலும்‌ மனிதன்‌ வியா 
கூலப்படுகிறான்‌.. அதிவிரைவில்‌ அவை 
யாவும்‌ மறைந்து போகக்கூடியவைகள்‌ என்‌ 
பதை அவன்‌ எண்ணிப்பார்ப்பதில்லை. அதே 
வியாகூலத்தைக்‌ கடவுளின்‌ பொருட்டு 
அவன்‌ அடைவானாகில்‌ அது நித்தியானந்தத்‌ 
துக்கு வழிகாட்டிவிடும்‌. 


தாகமறிந்து இன்பநிட்டை 
தாராயேல்‌ ஆகெடுவேன்‌ 
தேகம்‌ விழுந்திடின்‌என்‌ 
செய்வேன்‌ பராபரமே. 
தாயுமானவர்‌ 


56666662666066206660606292666 ௨ 


9 


$6566666226666662666666666662666666602 2662606666 6066666666 2606066666066606666666260602. 
€90099%0000090060000000090000000000000000000000000000000 00000000009 00000000O00O=0 00000000 


oe 


60-19 


$௦4௧629595266269826640602626422252). 


20609040000900000000000000000 


அக்டோபர்‌ 16 
வைராக்கியம்‌ 


பொய்யாகிய பிரபஞ்ச வாழ்க்கையில்‌ 
வைராக்கியம்‌ வைக்காது மெய்யாகிய பர 
மனே, உன்னை நான்‌ அடைவது எங்ஙனம்‌? 


வீடாப்பிடி கொள்வதைச்‌ சிலர்‌ வைராக்கியம்‌ என்று 
எண்ணுகின்றனர்‌. உண்மை அதுவன்று. ராகம்‌ என்‌ 


ரல்‌ பற்றுதல்‌: விராகம்‌ அல்லது வைராக்கியம்‌ என்‌ 
ரூல்‌ பற்றற்ற நிலை, உலக விஷயங்களில்‌ வைராக்கியம்‌ 
வந்தால்‌ பகவத்‌ வீஷயங்களில்‌ இயல்பாக நாட்டம்‌ உண்‌ 
டாகும்‌, வைராக்கியம்‌ இல்லாதவனுக்கு ஆத்மசாத 


னம்‌ இல்லை. 


சுரப்பற்று; வல்வினை சுற்றமு 
மற்றுத்‌ தொழில்களற்றுக்‌ 
கரப்பற்று மங்கையர்‌ கையிணக்‌ 


கற்றுக்‌ கவலையற்று 
வரப்பற்று நாதனை வாயார 


வாழ்த்தி மனமடங்கப்‌ . 


பரப்பற்‌ றிருப்பதன்‌ ஜோ பர 


; 
ப 
3 மாபர மானந்தமே. 


_ பட்டினத்‌ தார்‌ 


புரட்டாசி 31 


பா ப ப பபப பப 


௫ 
» 
. 
ச. 
. 
. 
. 
. 
: 
௫ 
ட்‌ 
[்‌ 
௫ 
» 
[3 
[்‌ 
்‌ 
[ 
. 
. 
௫. 
[3 
[3 
[3 


1] 
௦ 
'6999929000062910796860212006220922002092202065006669096009960295: 


290 


அக்டோபர்‌ 17. ஐப்பசி 1 
சமம்‌ 
தேங்கிய நீரில்‌ திங்களின்‌ பிம்பம்‌ தென்‌ 
படுவது போன்று அமைதியுற்ற உள்ள த்தில்‌ 
அண்ணலே, உன்‌ திருக்காட்சி தென்படு 
கிறது. 


தத்தளித்துக்‌ கொண்டிருக்கும்‌ நீரில்‌ மனி 
தன்‌ தனது பிம்பத்தையோ, ஒரு மரத்தின்‌ 
பிம்பத்தையோ, சந்திரனது பிம்பத்தையோ 
சரியாகக்‌ காணமுடியாது. அலைந்துகொண் 
டிருக்கும்‌ மனதில்‌ உண்மை ஒளிர்வதில்லை. 
சமம்‌ என்பது மனம்‌ அடங்கிய நிலை. ஞானத்‌ 
துக்கு அது முற்றிலும்‌ அவசியமானது. 


ஒன்றைநினைந்து ஒன்றைமறந்து 
ஓடுமனம்‌ எல்லாம்‌ நீ 
என்றறிந்தால்‌ எங்கே 
இயங்கும்‌ பராபரமே. 
_— தாயுமானவர்‌ 


'80600000060628002060260200260600000660₹69000026600090066900060616699099209660090௨ 


4966880226266 205௪266206 666626562 60656 66222௨ 26௪௦728௧5 


1 
6809822029 202208020220266%00906608690666022082066060098 2௩௨02௨ ௫37” 


291 


பகி அதி 


| 


அக்டோபர்‌ 18 
தமம்‌ 
பொறிவழியே போகுமளவு பரம்‌ 
பொருளே, நான்‌ உனக்கு வேற்றான்‌ ஆய்‌ 
வீடுகிறேன்‌. 


சுவையை நம்பி மீன்‌ தூண்டிலில்‌ சிக்கிக்‌ $ 
கொள்கிறது. கண்கொண்டு தீயில்‌ பற்று 3 
வைத்து விட்டில்‌ பூச்சி அதில்‌ வீழ்ந்து மாய்‌ : 
கிறது. ஊறு அல்லது ஸ்பரிசத்தை நம்பி: 
யானை பிடிபடுகிறது. ஓசைக்கு அடிமையாகி : | 
மான்‌ பிடிபடுகிறது. மணத்தை நாடி வண்டு : 
மலரில்‌ அகப்படுகிறது. ' இந்த ஐம்பொறி: 
களையும்‌ நம்பியோடுகிற மனிதன்‌ கதி என்னா 
வது? ஐம்பொறிகளை அடக்குவது தமம்‌. 


'64௪6606666666 8466666666 6666624006. 


ஆமை வரும்‌ஆட்கண்டு 
ஐந்தடக்கஞ்‌ செய்தாற்போல்‌ 
ஊமை உருக்கொண்டு 


ஒடுங்குவதும்‌ எக்காலம்‌? 
பத்திரகிரியார்‌ ? ்‌) 


4666000600680060006600600060060000006600000009600 
௧௧௨௧௧௧௨௨௧௧௨௨௨௨௨௦௨௦௨௨௨௨௧௧௧௧௨௧௧௨௧௨௧௨ 


பல ன க த்த... 


292 


= 


3 அக்டோபர்‌ 19 ஐப்பசி. 3 
உள்ளக்‌ கொதிப்பு 
உள்ளக்‌ கொதிப்பு 'ஒடுங்கினலொழிய 
ஆனந்தமான பரத்தை அதனூடு காண 
முடியாது என்பதை நான்‌ அறிந்துகொள்‌ 
வேனாக. 


பொருந்தியவைகளும்‌ பொருந்தாதவை 
களுமாகிய எண்ணிறந்த விருத்திகள்‌ மனதி 
னுள்‌ உதித்துக்கொண்டே இருக்கின்றன. 
அவைகளை ஓய்ந்திருக்கப்‌ பண்ணவேண்டும்‌. 
தோன்றத்‌ தோன்ற அவைகளை ஒதுக்கி 
வைக்கவும்‌ வேண்டும்‌. திரையற்ற கடல்‌ 
போன்று மனம்‌ ஆய்விட்டால்‌ அது உபரதி 
யாகும்‌. ' 


வாதனைவிட்‌ டுன்னருளின்‌ 
மன்னினல்லால்‌ வேறுமொரு 

சாதனைதான்‌ உண்டோ நீ 
சாற்றாய்‌ பராபரமே. 


_— தாயுமான வர்‌ 


909090090090060900000099GOGOOONTOONTOOGYOO99 0009000000909 பபப பப்ப 


பப பப்ப பப பப பபப ப்ப பபப பப ப்ப ப்பட 


293 


அக்டோபர்‌ 20 ஐப்பசி 4 : 
த சகித்தல்‌ 
பரிபூரணானந்தமே, உன்னில்‌ நான்‌ திளைத்‌ 
திருக்குங்கால்‌ உலக வாழ்வு உண்டுபண்‌ 
ணும்‌ துன்பத்தைச்‌ சகிக்கும்‌ திறன்‌ தானே 
வந்துவிடுகிறது. 


மண்ணுலகில்‌ பிறப்பெடுத்திருப்பவர்களுக்‌ 
குத்‌ துன்பத்துக்குமேல்‌ துன்பம்‌ வந்து 
கொண்டே யிருக்கும்‌. அவைகளைப்‌ பொறுத்‌ $ 
துக்கொள்ளுமளவு மனது உறுதி பெறு : 
கிறது.துன்பத்தில்‌ தளர்வுறுமளவு மனவலிவு $ 
குறைகிறது. உறுதியான உள்ளம்‌ படைத்‌ 
துத்‌ துன்பத்தைப்‌ பொருள்படுத்தாதிருப்‌ 
பது திதிகை. 


காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம்‌ 
அதனினூங்கு இல்லை உயிர்க்கு. 
- திருக்குறள்‌ 


699868286896698206260262864682282 2982666066 066 2860642268 66 8666696086 266 0202 0008224208. 


294 


அக்டோபர்‌ 21 ஐப்பசி 5 
சிரத்தை 

அன்னே, உன்னை அடைய வேண்டும்‌ 

என்னும்‌ ஊக்கம்‌ ஓயாது என்‌ உள்ளத்தில்‌ 
குடிகொண்டிருப்பதாகுக. 


சிரத்தைக்‌ கேற்றவாறு மனிதன்‌ மேன்மை 
யடைகிறான்‌. தான்‌ மேன்மையடைந்தே 
ஆகவேண்டுமென்று முதலில்‌ அவன்‌ அதன்‌ 
3 மீது சிரத்தை வைத்தாகவேண்டும்‌. தான்‌ 
3 3 அடையும்‌ லக்ஷியமே தனக்கேற்ற பெருநிலை 
3 யென்று அந்த லக்ஷியத்தின்‌ மீது அடுத்தபடி. 
சிரத்தை காட்டவேண்டும்‌. முன்றாவதாகத்‌ ₹ 
3 தான்‌ ஒழுகும்‌ மார்க்கத்தில்‌ சிரத்தை வைக்க £ 
வேண்டும்‌. 


பபப பப்ப 6%, 


உள்ளம்‌ உடைமை உடைமை 
பொருளுடைமை 
நில்லாது நீங்கி விடும்‌. 
- திருக்குறள்‌ 


295 


60606060060000066600660566000066000s00808 6 


வில்‌ ம்‌ 


ர அவள ளை எனைய 
அக்டோபர்‌ 22 ஐப்பசி 6 
சமாதானம்‌ 
என்னை உன்‌ சொருபத்தில்‌ ஒடுக்கின 
லொழிய சமாதானத்தை நான்‌ எங்ஙனம்‌ 

காண்பேன்‌, ஈசா£ 


சமாதானம்‌ வேண்டுமென்று உலகத்தவர்‌ 
ஓலமிடுகின்றனர்‌. ஆனால்‌ அவர்கள்‌ உள்‌ 


00008060680806000060000600000000600006005 0066, 


ருப்பது போராட்டமும்‌ சஞ்சலமுமேயாம்‌. 
3 தான்‌ தனது என்பனவற்றைத்‌ துறந்தார்க்‌ 
கன்றி நிலைத்த சமாதானம்‌ உண்டாகாது. 


கட்டறுக்க வொண்ணாக்‌ 
கருவிகர ணாதியெல்லாஞ்‌ 
சுட்டறுத்து நிட்டையிலே 
தூங்குவது மெக்காலம்‌? 
பத்திரகிரியார்‌ 


'95269226%%066௦42540240056022௦62௦௪௦௦2௦௦௦5௦௦௦6௦௦௦62௦௪௦௨௦௦௦௨௦6௦6! 


296 


66086006600060606000000800006080000, 
க க வத்தில்‌ அவக வக வல்ல 


fis 


,ி6662222222,--222252௪௪௦௦52௨௦௨௦௦௧௨௧௧௦. 


$ தோடு முயன்றால்‌ நொடிப்பொழுதில்‌ உள்‌ 


3 3 மென்று அதன்‌ பொருட்டே அவன்‌ திணறு 


டக லது தள வவ தை டைல அனை 
? அக்டோபர்‌ 23 ஐப்பசி 7 : 
முமுக்ஷுத்வம்‌ 
சச்சிதானந்த சிவமே, உன்னை நான்‌ 
வேண்டுமென்று முழு: -மன 


௫ 
3 
ன 
& 
3 
& 


னில்‌ நான்‌ ஒன்றித்து விடுவேன்‌. 


தண்ணீருக்குள்‌ அமிழ்த்தி வைக்கப்பட்டி 
ரூப்பவனுக்கு வேறு எந்த விதமான நாட்ட 
$ மும்‌ உண்டாவதில்லை. சுவாசிப்பதற்குக்‌ 
3 கொஞ்சம்‌ காற்றுக்‌ கிடைத்தால்‌ போது 


வான்‌. உயிரைக்‌ காப்பாற்றத்‌ திண்டாடு 

வது போன்று தெய்வத்தை அடையத்‌ திண்‌ 

டாடுவது. முமுக்ஷாத்வம்‌. 

தித்திக்குந்‌ தெள்ளமிர்தை சித்தாந்தத்துட்‌ 
்‌ பொருளை 

முத்திக்கு வித்தை முதளினைப்பதெக்‌ 


காலம்‌? 


ப்ப வக டப படி ட பன்‌ அபக க்க அங்க யய மல்‌ 


| 
(2 
39 
> 
1] 
D 
E 
3 
ஆ. 


பப்ப ப பப பப பப பப்படம்‌ 


297 


6622௦26662 656260666060662622௦9%. 


அ59$9682266222668968226622662622222 


வவ வ வவ வவ வைகயி கு, 
அக்டோபர்‌ 24 ஐப்பசி 8 
கடலின்‌ அடிமட்டம்‌ 
உள்ளத்தினுள்ளே அமைதியில்‌ நிலைத்‌ 
திருந்து இறைவா, உன்னை நான்‌ போற்று 
வேக. 


கடலின்‌ மேற்பகுதியில்‌ அலை வீசுகிறது. ! 
மல்‌ போன்று அது உயர எழுகிறது. ஆனால்‌ : 
ஆழமான அடிமட்டத்தில்‌ அது அசையா ; 
திருக்கிறது. மனிதனுடைய மனதின்‌ அடிப்‌ $ 
3 பகுதி அங்ஙனம்‌ அசையாதிருக்க வேண்டும்‌. : 
3 தெய்வ சாந்தி நிலவுதற்கு அந்த அடிப்பகு : 
்‌ தியே உற்ற இடமாகும்‌. 2 


மற்றிடத்தைத்‌ தேடியென்றன்‌ 
வாழ்நாளைப்‌ போக்காமல்‌ 
உற்றிடத்தைத்‌ தேடி 
உறங்குவது மெக்காலம்‌ ? 
௮ பத்திரகிரியார்‌ £ 


eanos $66091808098065850008068%550005006 5906506890900 0000 90000928 


298 


அக்டோபர்‌ 25 ஐப்பசி 9 
பரபோதம்‌ 
உலகை எண்ணி உலகமயமாய்‌ இருக்‌ 
கும்‌ நான்‌, உன்னை எண்ணி உனது போதத்‌ 
தில்‌ நிலைத்து நின்று வீடுவேனாக. 


மாறுபடும்‌ இரண்டு எண்ணங்கள்‌ மனதில்‌ 
ஏக காலத்தில்‌ வருவதில்லை. : ஓர்‌ எண்ணத்‌ 
தில்‌ அது ஊறியிருக்கும்போது ஏனைய எண்‌ 
ணங்கள்‌ அடிபட்டுப்‌ போய்‌ விடுகின்றன. 
பரபோதம்‌ என்னும்‌ பேரறிவில்‌ எண்ணங்‌ 
கள்‌ யாவும்‌ அடிபட்டுப்‌ போய்‌ விட்டால்‌ 
பேரறிவே எஞ்சி நிற்கும்‌. 


பொன்னை மறைத்தது பொன்னணி பூடணம்‌ 
பொன்னில்‌ மறைந்தது பொன்னணி பூடணம்‌ 
தன்னை மறைத்தது தன்கர ணங்களாம்‌ 
தன்னில்‌ மறைந்தது தன்கர ணங்களே. 

_ திருமந்திரம்‌ 


டட பப்பட்‌ 


299 


அக்டோபர்‌ 26 ஜப்பசி 10 
சரியை 
குழந்தையாயிருந்து வாழ்வைத்‌ துவக்கு 
வது போன்று சாதனம்‌ சரியையில்‌ துவங்கு 
கிறது. பின்பு வாழ்நாளெல்லாம்‌ அது 
அனுஷ்டிக்கப்படுகிறது. 


ஒரு குடும்பத்துள்‌ பிறந்து வளரும்‌ குழந்‌ 
தைக்கு முதலில்‌ வாழ்க்கைமுறை புகட்டப்‌ 
படுகிறது. பெற்றோர்‌ சொற்படிஅது பணிந்து 
நடக்கவேண்டும்‌. பெற்றோர்‌ ஒழுகுவதைப்‌ 
பார்த்தும்‌ அது பின்பற்றுகிறது. பழக்கத்‌ 
தால்‌ நல்ல வாழ்க்கை வாழுதலில்‌ படிந்து 
விடுவது சரியை. 


நாடு நகரமும்‌ நற்றிருக்‌ கோயிலுக்‌ 

தேடித்‌ திரிந்து சிவபெரு மான்‌என்று 

பாடுமின்‌ பாடிப்‌ பணிமின்‌ பணிந்தபின்‌ 

கூடிய நெஞ்சத்துக்‌ கோயிலாக்‌ 

ள்‌ கொள்வனே. 
- திருமந்திரம்‌ 


'22௦௦2666666660956669626 62௨5௦2 6000680600990 00 0900000000000 


300 


990600800000 050500 0000006000000 0000000000005 006000000000 0000900000000 00000! 


229 0006000000500081000080600000806 400006006660 66 0080600069656 9 656069660006 690000005 0 00 0 00 0 


9672986660 60266266662662220655 26௦62௦௨௦௦௦ ௨௦௨௨ ந்‌ வவட க்‌ 


அக்டோபர்‌ 27 ஐப்பசி 1] : 
கிரியை 
மனம்‌, மொழி, மெய்‌ ஆகிய திரிகரணங்‌ 
களால்‌ தேவே, உனக்கென்றே நான்‌ 
செயல்‌ புரிவேனாக. 


வயது வரும்பொழுது ஒவ்வொரு மனித : 
னும்‌ வினையாற்றத்‌ தகுதியுடையவன்‌ ஆகி : 
$ ரன்‌. அவன்‌ புரியும்‌ கருமம்‌ தனக்கு மட்டு : 
3 3 மல்லாது உலகுக்கும்‌ நன்கு பயன்படவேண்‌ 
டும்‌. அத்தகைய கருமத்தைக்‌ கடவுளுக்‌ 
3 கென்றே செய்வது கிரியை ஆகிறது. 


8260996006500 6600066000650080000000000058 09, 


இதுபணிந்‌ தெண்டிசை மண்டலம்‌ எல்லாம்‌ 
அதுபணி செய்கின்‌ றவளொரு கூறன்‌ 
இதுபணி மானுடர்‌ செய்பணி ஈசன்‌ 


பதிபணி செய்வது பத்திமை காணே. 
-- திருமச்திரம்‌ 


301 


,௫6562622222௪22 5௦௦ 6922 5627௨௦௧2 55௨2 ௦௦௧௨ 


அக்டோபர்‌ 28 ஐப்பசி 12 
சம்யோகம்‌ 
யான்‌, எனது என்பனவற்றையெல்லாம்‌ 
i 3 நீ, உனது என்று உன்மயமாகக்‌ கற்றுக்‌ 
3 கொள்‌ வேக. 


கடலினுக்குப்‌ புறம்பாக அலைக்கு வியக்தி 
யில்லை. கடவுளுக்குப்‌ புறம்பாக மனிதனுக்கு : 
'வியக்தியில்லை. கடலைச்‌ சார்ந்திருந்தே அலை 
3 தன்‌ வலிவைப்‌ பெறுகிறது. கடவுளைச்‌ சார்ந்‌ 
£ திருந்தே மனிதன்‌ தனது ஆற்றலைப்‌ பெறு 
i கிறான்‌. தனக்குரிய யாவையும்‌ கடவுளிடத்‌ 
3 திருந்து பெறுவது சம்யோகம்‌. 


யோகச்‌ சமயமே யோகம்‌ பலவுன்னல்‌ 
யோக விசேடமே அட்டாங்க யோகமாம்‌ 
யோகநிர்‌ வாணமே உற்ற பரோதயம்‌ 
யோக அபிடேகமே ஒண்சித்தி யுற்றலே. 


ஈ 


| 
த] 
= 
|} 

a 

க 


SD 65௦296929926266222022668026890229699 60' 


289866402202062 2820062806606602925. 


5 
2000200002 0096660 2066608020 020000000000008200899 2020025099: 


302 


 ,626௪2222 926262௦422 OSs SSS, 


்ேர்யர்‌ 29 
ஞானம்‌ 


ஆதிபகவன்‌ எனும்‌ சிவசக்தியினிடத்‌ 
: திருந்தே உலகனைத்தும்‌ உருவெடுத்திருக்‌ 
A ந கின்றன என்பதை அறிந்துகொள்வேனாக. 


ஜடப்பொருள்களுள்‌ வேற்றுமை காண்ப 
: தும்‌ ஜீவர்களுக்கிடையில்‌ வேற்றுமை காண்‌ 
3 பதும்‌ அக்ஞானம்‌. அவையாவும்‌ ஒரே மூலப்‌ 
்‌ பொருளிடத்திருந்து தோற்றத்துக்கு வந்‌ 
3 துள்ளன. ஒரு பொருளே பலவாய்த்‌ தோன்‌ 
3 றிக்கொண்டிருக்கிறது என்பதை. அறிந்து 


்‌ கொள்வது ஞானம்‌. 


ஞானத்தின்‌ மிக்க அறநெறி 
ஞானத்தின்‌ மிக்க சமயமும்‌ 


ஞானத்தின்‌ மிக்கவை நன்முத்தி நல்காவாம்‌ 
ஞானத்தின்‌ மிக்கார்‌ நரரின்மிக்‌ காரே. 


980800 %92020062600266690600700000600606660 


303 


க ர்ச்‌ 13: 


நாட்டில்லை 
நன்றன்று 


௮ திருமந்திரம்‌ 


அகவை வவ வவ வவ araseansors, 
அக்டோபர்‌. 30 ன ஐப்பசி 14 
சோம்பல்‌ 
யாண்டும்‌ பேருக்கம்‌ படைத்திருந்து: 
பரமனைப்‌ போற்றி வருவேனாக. 


ஆத்ம சாதனத்துக்குப்‌ பேரிடைஞ்சலா 
யிருப்பது சோம்பல்‌. அதை அகற்ற இயலாத 
வர்க்கு முன்னேற்றமில்லை. தேவைக்குமேல்‌ 
உடலுக்கு ஓய்வும்‌, உறக்கமும்‌ கொடுத்தால்‌ 
அது சோம்பலாகும்‌. இன்று செய்து முடிக்க 
வேண்டியதை நாளைக்கென்று ஒத்திவைப்‌ 
பது சோம்பல்‌. 


"மடியை மடியா ஒழுகல்‌ குடியைக்‌ 
குடியாக வேண்டு பவர்‌. 


,6669௦6662566௪௦ 6662666666 6668666666666666662 6௪68666666 6666066696696666646066666626 09, 
வ்‌ வல்வை 


_ திருக்குறள்‌ 3 
இரச சகச கரகர சசககக FST SS SSSI ரதத கடநத ௧-5 996 754 


304 


பபப டட 


22௪௦௨௪௨௧௧௦௦௧௦௧ ௪௦௦௦௦௦௧௦௦௨ ௨6௦65525௦௦௧55௨௦6௪5௦2௦6552௨௦௧௨௦5666௦% 


22 


909600080000000090008000000060660000090006 0000000000000 00 0000 


: அக்டோபர்‌ 31 ப்ச்‌ 15 
செயலும்‌ சாந்தியும்‌ 
இடையறாது வினையாற்றுவதும்‌, மனது 
யாண்டும்‌ அமைதியுற்றிருப்பதும்‌ ஒன்று 
சேர்ந்து நல்ல வழிபாடு ஆகிறது. 


ஹிருதயம்‌ ஓயாது அடித்துக்‌ கொண்டிருக்‌ 
கிறது. அதனால்‌ அது களைப்புறுவதில்லை. 
உடல்‌ அங்ஙனம்‌ உழைத்துக்கொண்டிருக்‌ 
கட்டும்‌. மனது சாந்தியில்‌ நிலைத்திருந்தால்‌ 
உழைக்கிற உடலுக்கு ஆயாசம்‌ உண்டா 
காது. வினையாற்றுதலும்‌ : வீச்ராந்தியும்‌ 
சேர்ந்தே நிகழ்கின்றன. 


சித்த நினைவுஞ்‌ செயுஞ்செயலும்‌ நீயெனவாழ்‌ 
உத்தமர்கட்‌ காண உறவே பராபரமே. 
தாயுமா னவர்‌ 


AN 


2190019000 90000000000000000000000000000 


2,66௦ 62௦56262466000008260690669566696656606666621 ra 


5௪௪௪962௧௪9969649 4496069664 26664569602994666220662006207 


த த பபப வவ ளை வை ன னை வைனை. ! 


நவம்பர்‌ 1 ஐப்பசி 16 
- சில்லரை மாற்றுதல்‌ 
பரம்பொருளே, உன்னை உள்ளத்தினுள்‌ 
உள்குவதும்‌ உரக்க உன்னைப்‌ போற்றிப்‌ 
புகழ்வதும்‌ எல்லாம்‌ உனக்குகந்த வழி 
பாடே. 


பொன்‌ காசு ஒன்றுக்குச்‌ சில்லரை மாற்றி 
னல்பை நிறைய தாமிரக்காசுகள்‌ கிடைக்‌ 
கும்‌. சிறிய பண்டங்களை விலைக்கு வாங்கு 
தற்கும்‌ அவைகள்‌ உதவும்‌. ஆனால்‌ அவை 
களின்‌ மதிப்போ குறைவானது. கடவுளைப்‌ 
பற்றி மனதில்‌ உணர்வது பொற்காசு போன்‌ 
றது. அவரைப்பற்றிப்‌ பேசுவது தாமி 
சில்லரைக்காசு போன்றது. ட்‌ 


அல்லும்‌ பகலும்‌ அறிவாகி நின்றவர்க்கே 
சொல்லும்‌ போருளுஞ்‌ சுமைகாண்‌ பராபரமே. 


— தாயுமானவர்‌ 


,5965446946,466020966 54664466௨6 646246 66 626646692640 22௨44652௦6 696666626966266665 2666669099 
'6959559996%4௪9௧,695%606669666946666522526662056666650206600225226996692279906905229659669906: 


os 0085050 090000990001 0: 90900000000000009: 6050960900000 


AN 


ஏப்பபபடப்பப பப்ப ப்பட்ட பபபபபடபபப்பபபபபபப்ப்ட்ட பப்பட்‌ 


நவம்பர்‌ 2 ஐப்பசி 17 
சப்பாணிப்‌ பருவம்‌ 
எங்கும்‌ நிறைபொருளே, உன்னை நான்‌ 
எப்படி வழுத்தினலும்‌ அது உனக்கு ஏற்‌ 
புடையதே. 


பிறந்த குழந்தை மல்லாந்து கிடக்கிறது; 
முயன்று குப்புறப்படுக்கிறது; தவழ்கிறது; 
நிற்கிறது; வீழ்கிறது; பிடித்து நடக்கிறது; 
தத்தி நடக்கிறது; பின்பு நேரே நடக்கிறது. 
இறைவணக்கத்தில்‌ சாதகன்‌ அப்படி 
முயன்று முயன்று மேல்‌ நிலைக்கு வரவேண்‌ 
டும்‌. 


முக்குணத்தைச்‌ சீவனென்னும்‌ மூடத்தை 
விட்டருளால்‌ 

அக்கணமே எம்மை அறிந்துகொள்வ 
தெந்காளோ? 
-- தாயுமானவர்‌ 


6000600000 2266226060660068666066626660662066626606௦666266620666660226666666660666656660660௦. 
9099060900996099000900900099000000000000800000000000000909000999 0000000989 000S 0900060000) 


@99006000500000000000000000000000000 650505 000008695000500090 800000 


307 


நவம்பர்‌ 3 ஐப்பசி 18 
மின்‌ விளக்கு 

உன்னைச்‌ சார்ந்திருப்பதாலேயே ஒண்‌ 

பொருளே, நான்‌ உயீர்‌ தரித்திருக்கிறேன்‌. 


% 


இருட்டறையில்‌ இருக்கும்‌ மின்விளக்கு 


666626 666646464௦6௪2 50000000000000000000 


3 பொருள்களையெல்லாம்‌ விளக்குகிறது. அங்‌ 
நனம்‌ இறைவன்‌ அருளால்‌ ஜீவாத்மாக்கள்‌ 
தங்களை உணர்கின்றனர்‌; ஏனைய பொருள்‌ 
களையும்‌ பார்க்கின்றனர்‌. 


யானே பொய்‌ என்‌ நெஞ்சும்‌ பொய்‌ 
என்‌ அன்பும்பொய்‌ 
ஆனால்‌ வினையேன்‌ அழுதால்‌ 
உன்னைப்‌ பெறலாமே! 
- மாணிக்கவாசகர்‌ 


226 1000099900 10000000005099050069905099600000 09000095 000000000? 


308 


0466656660666000006000660006664600060666400006 6 
'99௦%9%,%,9%6566௧௨6௦௦௦௨66௦௦௨௨௫௦6௦6௦௦6%௦6666௨66௦452௨௦௦29௦9825452222௦௦52௦௦௦422௦269626222922௦260 


தி 


9009000080000000050806000090090009000009905000000 0000060000000 0, 


62 
[= 
I= 
டப] 
= 
டக 


நவம்பர்‌ 4 ஜட்‌ 
ஊழ்‌ 

உடலில்‌ வசித்திருக்கும்‌ பொழுதும்‌ உடல்‌ 

உணர்வு இல்லாதவன்‌ ஆவேனாக. 


அறையில்‌ உள்ள குளிரோ, வெப்பமோ, 
குப்பையோ குடியிருப்பவனால்‌ உணரப்படு 
கிறது. ஊழை முன்னிட்டு உடலுக்கு வரும்‌ 
நலம்‌ கேடுகளை ஆத்மா உணருகிறது. ஆனால்‌ 
அவைகளை உணராதிருந்து பழகவேண்டும்‌. 


வானின்‌ றிடிக்கிலென்‌ மாகடல்‌ பொங்கிலென்‌ 
கானின்ற செந்தீக்‌ கலந்துடன்‌ வேகிலென்‌ 
தாஜெள்றி மாருதஞ்‌ சண்டம்‌ அடக்கிலென்‌ 
நாழென்றி நாதனை நாடுவன்‌ நானே. 

-- திருமந்திரம்‌ 


கக்‌ 


309 


600900090090080005000500000020000000090006006080050S00600600 6000600060006 06 0008006000000 ௨, 


த ன்ஸ்‌ 900 


ந அவதள ன னை. 
நவம்பர்‌ 5 ஐப்பசி 20 $ 
வருந்துதற்‌ கொன்றுமில்லை 

பரிபூரணானந்தமே, உனது பேரமைப்பில்‌ 
குறைபாடு ஒன்றுமில்லை என்பதை நான்‌ 
கண்டு கொள்வேனாக. 


தரையில்‌ நிற்பவர்களுக்கு மேடுகளும்‌ : 
மடுக்களும்‌ தென்படுகின்றன. மலையுச்சியி 
3 னின்று பார்ப்பவர்க்கோ எல்லாம்‌ ஒரே சம 
3 வெளியாம்‌. அண்டத்தின்‌ பேரமைப்பை 
3 உள்ளபடி காண்கின்றவர்களுக்கு அதன்‌ 
3 நடைமுறையில்‌ குறைபாடு ஒன்றும்‌ தென்‌ 
படுவதில்லை. ஆதலால்‌ அவர்களுக்குவருந்து 
தற்கு ஒன்றுமில்லை. 


6006800000¢00000000000050080000000000000000, 


ஓயாக்‌ கவலையிஐல்‌ உள்ளுடைந்து வாடாமல்‌ 
மாயாப்‌ பிறவி மயக்கறுப்ப தெக்கரலம்‌ ? 
_ பத்திரகிரியார்‌ ? 


€660௦66690602000௦௦66060662662௦௦ 66061 


க்‌ 


310 


| 


85௦௦269௦௦2 ௦6௦0௦66066609692௦02602௦20220000062200௦0௦0662022220602025. 
ட்‌ 


நவம்பர்‌ 6 ஐப்பரி 21 
நீ ஏழையா ? 
கடவுளோடு கூட்டுறவு கொண்டிருப்ப 
தால்‌ நான்‌ பெறுதற்கரியதைப்‌ பெற்றவனா 
கிறேன்‌. 


“பொருள்‌ குறைந்து போய்விட்டதினால்‌ நீ 
ஏழையாய்‌ விட்டாயா? ஏழ்மை பொருளைப்‌ 
பொறுத்ததன்று. உடைமையில்‌ வறியர்‌ 
பலர்‌ இருக்கின்றனர்‌. மனவுறுதி படைத்‌ 
திருப்பவன்‌ ஏழையல்லன்‌. கஷ்டதசையை 
யும்‌ மனவுறுதி ஒழுங்குப்படுத்தி விடுகிறது. 
கஷ்டகாலத்தை முன்னிட்டு மனம்‌ தளர்வுறு 
பவன்‌ ஏழை. அதை உறுதியுடன்‌ சமாளிப்ப 
வன்‌ ஏழையல்லன்‌. 


சசககக கச ௧௧44௧92௮௧௧ 696 686560805608 6060886668 606166008 0800208 66602 


உணர்த்தும்உனை நாடாது உணர்ந்தவையே நாடி, 
இணக்குறுமென்‌ ஏழைமைதான்‌ என்னே பராபரமே. 


_— தரயுமானவர்‌ 


$%5560005005000000009000909000IOO02OIO0OOOI00TOS 0000000005000 90000009 O00 000900000000 000. 


உண்ணல்‌ ௨௧௨௨௨௦6௦௨௦ ௨6௨66. 


311 


 ,9௦6௦௪௦5295௦௪626062௪262676266929696262529256020௦66965666562282888௨. 
நவம்பர்‌ 7 ஐப்பசி 22 
நேர்மை 
நேர்மை தவறிவிடின்‌ திருவருளுக்கு அன்‌ 
னியனாய்ப்‌ புல்லியன்‌ ஆய்விடுவேன்‌, 
அந்தோ ! 


நேர்மையில்‌ ஒழுகுகிறவன்‌ மறைத்துவைப்‌ 
பதற்கு ஒன்றுமில்லை. திருட்டுத்தனமாய்‌ 
அவன்‌ எதையும்‌ செய்வதில்லை. பொருந்தா த 
ஆசைக்கு அவன்‌ அடிமைப்படுவதில்லையா த $ 
லால்‌ அவன்‌ யாருக்கும்‌ அஞ்சுவதில்லை. ஏறு 
போல்‌ அவன்‌ நடக்கிறான்‌; நிமிர்ந்திருக்‌ 
கிறான்‌; தெளிவுறப்‌ பேசுகிறான்‌; நேரே முகத்‌ 
தைப்‌ பார்க்கிறான்‌. அவனே நேர்மைக்கு 
விளக்கமாகிறான்‌. 


இடுக்கண்‌ படினும்‌ இளிவந்த செய்யார்‌ 
நடுக்கற்ற காட்சி யவர்‌. 


| 


509 5000090850995009500000 6589558000500 6 800006006006 2526 000000000000 00 0000 0008 0500000000! 


%5900000000000992000060400000060006 8050909000090 0000000000000 00 0 


312 


அரண்‌ 
குழந்தைக்கும்‌, குழந்தை போன்ற சான்‌ 
றோனுக்கும்‌ அரண்‌ ஆவது பேரன்பு. 


i வாழ்வுக்கு உறுதுணையாவது அன்பு. 
3 மேலும்‌ அன்பின்‌ வழியது உயிர்நிலை. தடை 


களையெல்லாம்‌ தகர்க்கவல்லது அன்பு. 
வெறுப்பு, பகை, துன்பம்‌ என்னும்‌ எதிரி 
க௲யெல்லாம்‌ உள்ளே வரவொட்டாது 
தடுக்கும்‌ அரண்‌ ஆக அமைந்திருப்பதும்‌ 
அன்பு. அதினின்று உலப்பில்லாத பேரா 


னந்தம்‌ பிறக்கிறது. 


அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து 
இன்புற்றார்‌ எய்துஞ்‌ சிறப்பு; 


6௪996666206426662669656624655469995654922242௦99599969662669 165800 00080900 0000600 090 5 000 0 0 


- திருக்குறள்‌ 
பககக வட இத டம அபல பககம ட்ப! 


313 


இ ணக கவ க க அ வை 
்‌ நவம்பர்‌ 9 ஐப்பசி 24 
போதனா முறை 

எண்ணிறந்த ஜீவர்களாகத்‌ தோன்றி 
யிருக்கும்‌ சச்சிதானந்த சிவமே, உனக்குப்‌ 
பாடம்‌ புகட்டுதல்‌ என்னும்‌ எண்ணம்‌ என்‌: 
உள்ளத்தினுள்‌ புகுந்துவிடலாகாது, 


பரதத்துவத்தைப்‌ பழக்கத்தில்‌ கொண்டு 
வருவதே நல்ல போதனா முறை. வெறும்‌ 
பேச்சாளன்‌ போதிக்கவல்லவனாகான்‌. உண்‌ 
மைக்கு ஒப்ப வாழ்கின்றவனது ஒவ்வொரு 
செயலும்‌ வலிவு மிகப்‌ படைத்தது; ஒவ்‌ 
்‌ வொரு சொல்லும்‌ உள்ளத்தை மாற்றிய 
மைக்க வல்லது. நல்வாழ்வு சர்வகாலமும்‌ 
பாடம்‌ புகட்டும்‌ போதனை முறையாகிறது. 


5௪666௦ ௧6௨௪௦4௦௦௦6௦௧௨6௦௪௦௦௦௦௦௦௦௫௰। 


காச்சச்‌ கடர்விடும்போற்‌ கட்டிபோல்‌ நிள்மலமாய்ப்‌ 
பேச்சற்‌ றவரே பிறவார்‌ பராபரமே. 


-- தாயுமானவர்‌ 


6009006005600000006090009000000000000000 00000000006 005000 6000000000000 600900 000000008 


32°°86606006050050060005058%00 


'90000008096900800000800006950696060 095000005 0009000960009 00000 


314 


இ ண க வ க க க ட டட 
நவம்பர்‌ 10 ஐப்பசி 25 
தற்போதம்‌ 
உலக வாழ்வு என்னும்‌ தூக்கத்தினின்று 
பாரமார்த்திக வாழ்வு என்னும்‌ விழிப்பு 

நிலைக்குப்‌ போவேனாக. 


தூங்குபவனுடைய தரம்‌ யாது என்று 
நமக்கு விளங்குவதில்லை. விழித்தான பிறகு 
அது நன்கு வெளியாகிறது. பாரமார்த்திக 
உணர்விலே விழித்து எழுந்திருப்பவனுக்குப்‌ 
பெருவாழ்வு துவங்குகிறது. அவனுடைய 
செயல்களெல்லாம்‌ அவனை மேன்மையின்‌ 
கண்‌ எடுத்துச்‌ செல்வனவாகும்‌. தெய்வப்‌ 
பெற்றியே அவன்பால்‌ பொலிகிறது. 


உள்ளும்‌ ' புறம்பும்‌ உவட்டாத ஆனந்தக்‌ 
கள்ளருந்தி நின்றதிலே கண்ணுற்றுய்‌ நெஞ்சமே. 


_ பட்டினத்தார்‌ 


௪௪௨6௨௪௪௦௦௦௧௨௦௨௦௦6௦௦௦4 666 ௨464௨௨/49%ம6௨௦96 964௨. 000066500006000000066666066 4000960 00666000000, 
9266962956 666666602666668696660692059266626666262666266660602666962666006666606 666069 6 6। 


ட்டி 


1: 
1500909000G009000000000000000000000800096000000000000 000000000000? 


315 


695960606680065500600000600000069990000000600000000000000000000000, 


23 
(ம்‌ 
E 
% 
[3 
ல 


நவம்பர்‌ 11 ] 
தனித்திரு 
தெய்வ சிந்தனையில்‌ ஊறியிருத்தற்‌ 


பொருட்டு தனித்திருந்து பழகுவேனாக. 


மனிதன்‌ உலகுக்குள்‌ வந்தது தனியாக. 
அவன்‌ உலகைவிட்டு ஏகுவது தனியாக. 
உலகில்‌ இருக்கும்பொழுதும்‌ இடையிடையே 
அவன்‌ தனித்திருந்து பழகவேண்டும்‌. பார 
மார்த்திக வாழ்வுக்குப்‌ பக்குவம்‌ ஆகாதவன்‌ 
தனித்திருக்க முடியாது. பக்குவப்பட்டவ 
னுக்கு அது தெய்வ சான்னித்தியத்துக்கு 
ஒப்பானது. 


தனிழுதலைப்‌ பார்த்துத்‌ 
தனித்திருந்து வாழாமல்‌ 
அணியாய மாய்ப்பிறந்திங்கு 
அலைந்துநின்றேன்‌ பூரணமே. 
_ பட்டினத்தார்‌. 


822௨௦60௦22 6௦66056௦662௦2௦62626௦6 2056௦522௦6 5௦6266269600662626042566: 


316 


பபப பப்ப பபப பப ப பப ப ப ப பபப பபப க 
959559095009 5909008 6025009099990 GENO 9 TE SP E000 S900 PO 09S O00 0999000 9O 010090000 S 


நவம்பர்‌ 12 ஐப்பசி 27 
பசித்திரு 
அருட்பசியெடுத்து அழுவேனாகில்‌ அகி 
லாண்ட நாயகி அப்பசியைப்‌ போக்கியருள்‌ 
வாள்‌. 


பசியெடுத்திருப்பவனுக்குஉறக்கம்‌ இல்லை. 
உணவை அவன்‌ நாடுகிறான்‌. கடவுளை 
அடையவேண்டும்‌ என்ற பசி யாருக்கு வரு 
கிறதோ அவன்‌ பாக்கியவான்‌. யாரும்‌ புகட்‌ 
டாது அருள்‌ நாட்டம்‌ தானகவே அவனுக்கு 
வந்துவிடுகிறது. 


விசுத்தி மகேசுரனை விழிதிறந்து பாராமல்‌ 
பசித்துருகி நெஞ்சம்‌ பதறினேன்‌ பூரணமே. 


_ பட்டினத்தார்‌. 


000000006606 2926966666625666626966660626666 26666௦6666 6962226666662666666062606466655. 


*949259462424966942524246969626626262,62692822269262 6298969629 842994269669 96969 68469299909 268 


rs 


217 


நவம்பர்‌ 13 ஐப்பசி 28 
சாக்ஷி 

பிரபஞ்சத்தின்‌ நடைமுறை அனைத்துக்‌ 

கும்‌ பரம்பொருளே, நீ சாக்ஷியாயிருப்பது 

3 போன்று எனது உடல்‌ வாழ்க்கைக்கு நான்‌ 


3 வெறும்‌ சாக்ஷியாயிருப்பேனாக. 


்‌ அழகிய படம்‌ ஒன்றை ஒருவன்‌ விலைக்கு 
3 விற்கிறான்‌. மற்றொருவன்‌ வாங்குதற்குப்‌ 
பேரம்‌ பண்ணுகிறான்‌. இருவர்‌ கருத்தும்‌ 
விலையிலேயே சென்றுகொண்டிருக்கிறது. 
வழிப்போக்கன்‌ ஒருவனோ படத்தின்‌ ஓவி 
யத்‌ திறமையை ரசித்துக்கொண்டிருக்கிறான்‌. 
பிரபஞ்சம்‌ என்னும்‌ படத்தை அதற்கு சாக்ஷி 
யாயிருப்பவனே ரசிக்கிறான்‌. அதில்‌ கட்‌ 
டுண்டிருப்பவன்‌ ரசிப்பதில்லை. 


சொல்லால்‌ மனத்தால்‌ தொடராச்‌ சம்பூரணத்தில்‌ 
நில்லா நிலையாய்‌ நிலைநிற்ப தெந்நாளோ? 


_— தாயுமானவர்‌ 


00569006696966566900%6696266920969646696068666666666666096266066666022600060006900025057ல 


ம 20090005000 10000 brsnsessessasascagssssas0002s10n0002 


318 


நவம்பர்‌ 14 ஐப்பசி 29 
பிண நெஞ்சு 

நான்‌ யாண்டும்‌ ஜீவபோதத்தில்‌ மூழ்கி 

யிருப்பதால்‌ உள்ளிருக்கும்‌ சிவம்‌ சவம்‌ 

போன்று கிடக்கிறது. 

அடுப்புக்கரி தன்னளவில்‌ கன்னங்கறே 

ரென்று கிடக்கிறது. ஆனால்‌ அதைத்‌ தீ$ 

யுடன்‌ சேர்த்தால்‌ அது தேஜோமயமாகத்‌ 

திகழ்கிறது. மனது அதுபோன்றது. உலக 

விஷயங்களில்‌ சேர்ந்தால்‌ அது பிண நெஞ்சு. 

பரம்பொருளைச்‌ சார்ந்தால்‌ அது சித்‌ சொரு 

பம்‌ ஆகிறது. 

ஆடு கின்றிலை கூத்துடை யான்‌ கழற்கு 
அன்பிலை என்புருகிப்‌ 

பாடு கின்றிலை பதைப்பதும்‌ செய்கிலை 
பணிகிலை பாதமலர்‌ 

கடுகின்‌ நிலை சூட்டுகின்‌ றதுமிலை 
துணையிலி பிரைநெஞ்சே 

தேடு கின்றிலை தெருவுதோ றலறிலை 
செய்வதொன்‌ றறியேனே. 


_ மாணிக்கவாசகர்‌ 


°099809850000005900605000059090000600000000090960000000000 0S 


oe 


4225692656 5௦22௦26௨662692626262826666059906. 


319 


ப்‌ 


நவம்பர்‌ 15 ஐப்பசி 30 
பூனையின்‌ பல்‌ 
நன்றுடையானே, தீதில்லானே, உன்னை 
வந்தடைந்த பிறகே நான்‌ தீதில்லாதவன்‌ 

ஆகிறேன்‌. 


பூனையின்‌ பல்‌ கருணைக்கு இருப்பிடமா, 
கொடூரத்துக்கு இருப்பிடமா? பூனைக்குட்டி. 
அது கருணைக்கு இருப்பிடம்‌ என்று. சொல்‌ 
லும்‌. ஆனால்‌ எலியோ அது கொடூரத்துக்கு 
இருப்பிடம்‌ என இயம்பும்‌. உலகம்‌ நல்லதா, 
கெட்டதா என்னும்‌ கேள்வி எழுகிறது. கட 
வுள்‌ மயமாய்‌ அதைக்‌ காண்பவனுக்கு அது 
நல்லது; மற்றவனுக்கு அது கெட்டது. 


எண்ணமுந்தான்‌ நின்னைவிட இல்லை 
யென்றால்‌ யான்முனமே 
பண்ணவினை .யேது பகராய்‌ பராபரமே. 


_— தாயுமானவர்‌ 


$68%666666665002 6866965669 666666956.26௦5666662226976662090266666 0000608000000 000000 


% 


°0606686000009056066960806046006960000600602860602600600000006000000 056000060000 000 0608608 


4266660966060962000080006066600669௦2252-660660022606666666௦69, 0° 


ட்‌ 


நவம்பர்‌ 16 கார்த்திகை 1 
பொறுமை 
பிரபஞ்சத்திலுள்ள அனைத்தையும்‌ பண்‌ 
படுத்தும்‌ பெரிய பொருளே, உன்போன்று 
நான்‌ பொறுமை படைத்திருப்பேனாக, . 


அமைதி ஆற்றலுக்கு அறிகுறி. பயிற்சியில்‌ 
பண்பாடு அடைந்து பொறுமையுடன்‌ இருக்‌ 
கும்‌ மனதில்‌ ஆற்றல்‌ மிக உண்டு. எப்படி 
வினையாற்றுவது என்பது பொறுமையாள 
னுக்குத்‌ தெரியும்‌. அவன்‌ வீண்‌ பேச்சுப்‌ 
? பேசான்‌. அவனுடைய வேலீத்திட்டம்‌ யக்‌ 
3 திரம்‌ போன்று ஒழுங்கானது. முன்யோசனை 
்‌ அவனுக்கு மிகவுண்டு. நாடிய கருமத்தை 
2 ர்‌  செய்துமுடிப்பான்‌. 
இதுவே பொறுமையின்‌ விளைவு. 


டூ 
8 
R=} 
E 
3 
& 
& 
2 
ட்‌ 


உள்ளும்‌ புறம்பும்‌ ஒருபடித்தாய்‌ நின்‌ றுசுகங்‌ 
கொள்ளும்‌ படிக்கிறைநீ கூட்டிடவுங்‌ 

i காண்பேனே? 

_ தாயுமானவர்‌ 


196990089890005099900805 999600009 6965 700000000000 0000000T 05000900 E000 9O00 6662009902 696 6! 


36622222௭௪ 2௧௨2 ௨௦௨௦௨௦௨௨௨௨ ௨: 


ட்‌ 


90900000006 606996026026 2226666626 62629222220204202620606065 ளீ 


60-21 321 


,6266225960௦0௦66625696026266622266665566822206626686226000௨6000௦2. 
ட] 


ப்‌ 
௫ 


நவம்பர்‌ 17 கார்த்திகை 2 
உடலை அலங்கரித்தல்‌ 
உடல்‌ ஞாபகம்‌ மறந்துபோகவும்‌ பரபோ 
தம்‌ மேலோங்கவும்‌ இறைவா, எனக்கு நீ 
அருள்புரிவாயாக. 


உடல்‌ பற்று வைத்திருப்பவனே உடலை 
அலங்கரிக்கிறான்‌. பாபங்கள்‌ அனைத்தும்‌ 
உடல்பற்றினின்று உதிக்கின்றன. உள்ளம்‌ 
பரிபக்குவம்‌ அடையுமளவு உடலைப்பற்றிய 
எண்ணம்‌ மறைந்துபோய்வீடுகிறது. உடல்‌ 
வாழ்க்கை வாழ்ந்திருக்கும்பொழுதும்‌ உட 
லைப்பற்றி எண்ணாதிருப்பவனே நல்ல ஆத்ம 


சாதகன்‌. 


அநித்தியத்தை நித்தியமென்று ஆதரவா 
யெண்ணுதே 
தணித்திருக்கேன்‌ என்குதே தனைமறக்கேன்‌ 
என்குதே. 


89550000600098909000009A00000900000000 58 IF S5STO0O0OSTOOSO NGO OOOO OC OOTS OOO OOOLOO CCC 0 000 


66662668௪%0% 0256066686 2666 6666 666866666966 2069662022 660 0000000000000 60000000000 0, 


| 
ம்‌ 
ச்‌ 
3 
We 
ர்‌] 
ட்‌ 
க 


[3 
ள்‌ 
ITT 


322 


(1886862629226668026 1௨60௨2682696 968652522௨ 2௦௪ 000006065000 08 5800 0p, 
பி 
ட] 


நவம்பர்‌ 18 - கார்த்திகை 8 
வைகறையில்‌ துயில்‌ எழு 
இறைவா, உன்னைப்‌ போற்றுதற்குரிய 
பிரம்ம முகூர்த்தத்தில்‌ நான்‌ உறங்கிக்‌ 

கொண்டிருப்பது முறையோ! 


சூரியோதயத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு 
ன்பே பிரம்ம முகூர்த்தம்‌ உச்சத்துக்கு 
ந்துவிடுகிறது. அப்பொழுது தூங்கிக்‌ 

காண்டிருப்பவர்களுக்கு அருள்‌ துறை 
்‌ பிலோ பொருள்‌ துறையிலோ முன்னேற்ற 
்‌ மில்லை, வைகறையில்‌ விழித்தெழுந்திருப்ப 
வர்க்கு எல்லாவித முன்னேற்றமும்‌ உண்டு. 


உட 


ஏதங்கள்‌ அறுத்து எம்மை ஆண்டருள்‌ 
புரியும்‌ 
எம்பெருமான்‌ பள்ளி எழுந்தருளாயே, 


| 

5 

8 
Be 
a 
2 
4 
& 
ட்‌ 
ஆ, 


௮5906622228222822682286696562௨5 52௨௦௨ 


323 


நவம்பர்‌ 19 கார்த்திகை 4 
சண்டையிடல்‌ 
'இறைவணக்கத்துக்கு நேரம்‌ போத 
வில்லையே என்று ஏங்கியிருப்பவனுக்குப்‌ 

பிறரோடு சண்டையிட நேரமெங்கே! 


முற்றிலும்‌ பரிபக்குவம்‌ அடைந்திருப்பவன்‌ 
மற்றவர்களோடு சண்டையிடுவதில்லை. பிறர்‌ 
கூறும்‌ கடுஞ்சொல்லை அவன்‌ இன்சொல்‌ 
கொண்டு எதிரழைக்கிறான்‌. சினத்துக்கு 
அவன்‌ உள்ளத்தில்‌ இடம்கொடுப்பதில்லை 
யாதலால்‌ பிறர்‌ சினம்‌ அவன்‌ முன்னிலையில்‌ 
மாயமாய்‌ மறைந்துபோய்விடுகிறது. 


இனிய உளவாக இனனாத கூறல்‌ 
கனியிருப்பக்‌ காய்க்கவர்ந்‌ தற்று. 
திருக்குறள்‌ 


'7256966228669668(0420206 26664 ௪668622 2666௦42662 626624 0900005006000" 


324 


பப பபப பபபபபபபபபபபப்பப்பப்பப்பபப்பபபபாப்பபபபப்பப்பபப்பபப। 
5666296645 295666922696662609259626009662266026662269%069266606662 6000000000 00000000 00000 


,4௪625205095262522606226062 2864622696 626 75222625௦4 8% ௧௨௧௧௧௨ ௦௧995% 22. 
நவம்பர்‌ 20 கார்த்திகை 5 
இயற்கையில்‌ நம்பிக்கை 
இயற்கையின்‌ செயலும்‌ இறைவன்‌ செய 
லும்‌ ஒன்றே என்று உணர்ந்து அதை முற்றி 
லும்‌ நம்பியிருப்பேனாக. 


குடியானவன்‌ ஒருவன்‌ நெற்றி வியர்வை 
நிலத்தில்‌ விழப்‌ பாடுபடுகிறான்‌; பூமியைத்‌ 
3 திருத்தியமைக்கிறான்‌; பருவத்தில்‌ விதை 
3 விதைக்கிறான்‌. பிறகு அவன்‌ முற்றிலும்‌ 
3 இயற்கையை நம்பியிருக்கிறான்‌. மழை, 
காற்று, வெயில்‌ முதலியன முறை 
யாக அமையவேண்டுமென் று வழுத்துகிறான்‌. 
இயற்கையில்‌ வைக்கும்‌ நம்பிக்கையும்‌ தெய்‌ 
வத்திடம்‌ வைக்கும்‌ நம்பிக்கையும்‌ ஒன்றே 
யாம்‌. 


20005060500005009000600000080000600900, 


ஆரா இயற்கை அவாநீப்பின்‌ அந்நிலையே 


பேரா இயற்கை தரும்‌. 
_ திருக்குறள்‌ 


20006099000008000600000008 60000000 


£66 500066690000500090500008586000605068600060600060000006600000 000606200000 D00 0000000000006 0 


,289458262226226262௨62௧ 4௦7௦25 9626222242௦௦௨ 


325 


நவம்பர்‌ 21 கார்த்திகை 6 
தனக்குத்‌ தானே துணை 
உயர்நிலையெய்த விரும்பாத என்னை 
யார்தான்‌ உயர்நிலைக்கு எடுத்துச்‌ செல்ல 
முடியும்‌? 


தான்‌ உண்ணும்‌ உணவை மனிதன்‌ தானே 
ஜீரணம்‌ பண்ணியாக வேண்டும்‌. உடல்‌ 
வளர்ச்சி தன்னையே பொறுத்தது. அறிவு 
வளர்ச்சியும்‌ தனக்குத்‌ தானே செய்துகொள்‌ 
வதாகும்‌. வழிகாட்டிக்‌ தருவதோடு ஆசிரி 
யர்‌ வேலை நின்று விடுகிறது. அருள்‌ துறை 
யில்‌ முன்னேற்றம்‌ அடைவதற்கும்‌ தானே 
முயன்றாக வேண்டும்‌. யாண்டும்‌ தனக்குத்‌ 
தானே சுற்றம்‌. 


தாமே தமக்குச்‌ சுற்றமும்‌ தாமே தமக்கு 
விதிவகையும்‌ 
யாமார்‌ எமதார்‌ பாசமார்‌ என்ன மாயம்‌ ! 


_ மாணிக்கவாசகர்‌ 


$90990500000000050000056050650000 0000080000050 0E0 0006000080050 0 0009006600000 060000 00 0006 09 V0, 
(9995422695 5246666666622665666265626662686666966220962600662992 6666662409 662856 26265 295 


29௦2262664 2௦௪௪௦2:666 2626229262 262626 602266 0060900000 96' 


326 


,82222062062009622௨20409592222௨௦௦௦௨௦௦௦6926656265622655600222699 09, 
ப்‌ ட்‌ 


நவம்பர்‌ 22 


இ 
| 
= [i 
பேபி 
ச 
8 
a 
ஷி 


வேள்வி 
பரம்பொருள்‌ என்னும்‌ வேள்வித்தீயில்‌ 
என்னை ப்‌ படைத்துவிடுவேனாக. 


உலகினின்று தான்‌ ஏற்பதைவிட யார்‌ 
உலகுக்கு அதிகமாக வழங்குகிறானோ அவன்‌ 
வேள்வி வேட்பவன்‌ ஆகிறான்‌. வேள்வியின்‌ 
மூலமாகவன்றி வாழ்க்கையில்‌ முன்னேற்ற 
மில்லை. வேள்வி வேட்காதவன்‌ திருடன்‌. 
வேள்வி வேட்பவனோ இகம்‌ பரம்‌ ஆகிய 
இரண்டையும்‌ பெறுகிறான்‌. 


காமக்‌ கடல்கடந்து கரையேறிப்‌ போவதற்கே 
ஓமக்‌ கனல்வளர்த்தி உள்லிருப்ப தெக்காலம்‌? 
_ பத்திரகிசியார்‌ 


9655060059005 D568 6600995206 2600SO00 0S 0099002000900 0600000009 


327 


060660509060006000500000000000000000008000E00000NG000S00000066 002000005000 0E6 00006000009 
9000509900900099000049000000000000005000000900000000000S0000 6000 96696669966662 6606696699 61 


நவம்பர்‌ 23 “5: கார்த்திகை 8 
ஐம்பெரு வேள்வி 
பல வடிவங்களில்‌ இருக்கும்‌ பரம்பொரு 
ளுக்கு என்னைப்‌ பண்புடன்‌ பகுத்துக்‌ 
கொடுத்து விடுவேனாக. 


நித்தம்‌ செய்யும்‌ பரம்பொருள்‌ வழிபாடே 
தேவ.யக்ஞம்‌. பக்தியுடன்‌ பனுவல்‌ படிப்‌ 
பது ரிஷி யக்ஞம்‌. பெற்றோர்க்குப்‌ பணிவிடை 
செய்வதும்‌ காலஞ்‌ சென்ற முன்னோர்க்கு நல்‌ 
லெண்ணம்‌ செலுத்துவதும்‌ பிதிர்‌ யக்ஞம்‌. 
மக்களுக்குத்‌ தொண்டு புரிவது நர யக்ஞம்‌. 
மற்ற உயிர்களிடத்து அன்பாயிருப்பது பூத 
யக்ஞம்‌. இவ்வைந்தும்‌ பெருவேள்விகளாம்‌. 


பகுத்துண்டு பல்லுயிர்‌ ஓம்புதல்‌ நூலோர்‌ 
தொகுத்தவற்றுள்‌ எல்லாந்‌ தலை. 


௪௪௦%2%௦ 6௫௦௪6௪௨4௨6 266%6662666626622 666605 606666562666666 0060090090 0000000660000 20 
609905005708 694656604௧, 6556666665699066262626669222666666666622622 696622 262626 292899 6 26! 


-- திருக்குறள்‌ 
க க தகர்க்க 996000 


328 


ட்‌ 


_,$$266266626820005425608296 2266220682 2200606 06204 22565 2662652004. 
ப்‌ 


நவம்பர்‌ 24 , கார்த்திகை 9 
சக்தி பூஜை 

நான்‌ பொல்லாத சேய்‌ எனினும்‌ தாயா 

கிய ரீ என்னைத்‌ தள்ளுதல்‌ நீதமோ? 

உன்னையன்றி எனக்குப்‌ புகல்‌ இடம்‌ ஏது? 


தாயின்‌ வாஞ்சையை அறிகிறவன்‌ தெய்‌ 
வத்தின்‌ கருணையை அறிகிறான்‌. கருத்தரித்த 
நாள்‌ முதல்‌ காலமெல்லாம்‌. தன்‌ குழந்தைக்‌ 
கென்றே வாழ்ந்திருப்பவள்‌ தாய்‌. அன்னை 
பராசக்தி உயிர்களைப்‌ பரத்தினிடம்‌ சேர்க்‌ 
கும்‌ வரையில்‌ தனது கருணாகரக்‌ கண்‌ 
காணிப்பைச்‌ செலுத்தி வருகிறாள்‌. 


ஒன்றுமறியா இருளாம்‌ உள்ளம்‌ படைத்தஎனக்கு 
என்று கதிவருவது? எந்தாய்‌ பராபரமே! 


_ தாயுமானவர்‌ 


80060665006000006000060000000006008606050600560008000006005P200000G00005 0000000000 00S00000000, 
ட) 
6890989068 56080508500050000650060010590090000090060000T 000090000 0E0S 00600000000 0000000 00000: 


$8 50859669059595000080000606060 6900660000000 0060600000000 0000 0S 


329 


252௧௨2222௮ 2422222252222௦22222௦0௧௧ 526522522262622252022202272528-. 
நவம்பர்‌ 25 கார்த்திகை 10 
சிவ பூஜை 
சிவபெருமானே எண்ணிறந்த ஜீவகோடி 
களாக வடிவெடுத்து இலங்குகிறார்‌ என்று 
உணர்ந்து அத்தனை வடிவங்களில்‌ அவரைப்‌ 
போற்றக்‌ கற்றுக்‌ கொள்வேனாக. 


ஆண்டவனே ஆருயிர்‌ வடிவங்களில்‌ 
இலங்குகிறார்‌.ஏவ்வோர்‌ உயிரோடும்‌ இணக்‌ 
உ கம்‌ கொள்ளும்‌ போது அது இறைவனோடு 
கொள்ளும்‌ இணக்கம்‌ என்பதை ஞாபகத்‌ 
தில்‌ வைத்துக்கொண்டால்‌ அந்த இணக்கம்‌ 
தானகவே நல்லிணக்கம்‌ ஆய்விடும்‌. 


எத்தனையோ தேர்ந்தாலும்‌ என்னாலே 
இன்பமுண்டோ 
சித்துருவே இன்பச்‌ சிவமே பராபரமே. 


_— தாயுமானவர்‌ 


4955565964 626666566266925666666662626266920266662 6266666669 266665666666669669 666! 


330 


நவம்பர்‌ 26 கார்த்திகை 11 
நாராயண சேவை 

 நரர்கள்‌ எல்லாரும்‌ நாராயண சொரு 

பங்கள்‌ என்று அவர்களைப்‌ போற்றுவேனாக. 


ச்‌ 


ஆலயத்தின்கண்‌ எழுந்தருளப்‌ பண்ணி 
யிருக்கும்‌ மூர்த்தியை ஆராதிப்பதன்‌ மூலம்‌ 
ஆராதனை முறையைக்‌ கற்றுக்கொள்கிறோம்‌. 
பின்பு நாம்‌ தொடர்வுகொள்ளும்‌ உயிர்கள்‌ 
அனைத்துக்கும்‌ உள்ளன்போடு பணிவிடை 
செய்தல்‌ வேண்டும்‌. உயிர்களிடத்து நாம்‌ 
கொண்டுள்ள இணக்கமே இறைவணக்கம்‌ 
என்னும்‌ பெயர்‌ பெறுகிறது. 


ஆதிமுதலாகி நின்ற அரியென்ற அட்சரத்தை 
ஓதியறிந்‌ துள்ளே உணர்வதினி எக்காலம்‌? 
_ பத்திரகிரியார்‌ 


_56666%662662%268222 822626 6826696265 66666 2666666262 605622 66666668 2562262626 6296966696 ௧௩ 


65800006000000000000600000060000600080, 


[1 
ப 
26 0999906500008080098060000000000000000C00000 00009000006 000008 


331 


ப்‌ 
ப்‌ 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
ட்‌ 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
: 
ட்‌ 
1 
: 
ட்‌ 
உ 
டி 
03 
3 
[3 
: 
: 
: 
: 
: 
உ 
03 
உ 
: 
: 
: 
: 
H 
: 
: 
: 
3 
: 
: 
ட்‌ 
: 
: 
: 
்‌்‌ 
ட்‌ 
: 
: 
ட 
டி 
: 
: 
s 
s 
ப 


: நவம்பர்‌ 27. கார்த்திகை 12 
விநயம்‌ 

கனி நிறைந்த கிளை தானாக . வளைவது 

போன்று கருணாகரனே, நான்‌ கிருபைக்கு 

3 ஆளாகும்பொழுது விநயம்‌ என்னிடம்‌ 


மேட்டில்‌ மழை நீர்‌ நிற்பதில்லை. பள்ள 
மான இடத்துக்கு அது பாய்ந்து சாகு 
படிக்கு உதவுகிறது. வீண்‌ பெருமை கொண்‌ 
டிருப்பவன்‌ உள்ளத்தில்‌ இறைவன்‌ அருள்‌ 
தங்குவதில்லை. விநயத்துடன்‌ பணிந்திருப்‌ 
பவன்‌ உள்ளமே அருளுக்குத்‌ தங்குமிடமா 
கிறது. 


பணியுமாம்‌ என்றும்‌ பெருமை; சிறுமை 
அணியுமாம்‌ தன்னை வியந்து. 


90900660609965050996 0090000090580 000000080890 00 089058 99000096 99909060 00 000 00000 00 00 


- திருக்குறள்‌ 
596௪௦2௦69௨ 22669 226260 25292622௧௦௦௦6௦௪266926226௦22௦66௦62066866' 


332 


ட்‌ 


நவம்பர்‌ 28 கார்த்திகை 13 
நல்வழி 

நான்‌ நலவழியில்‌ நடந்தால்‌ இறைவா, 

உன்னையன்றி வேறு எங்கே போகமுடியும்‌? 


அரசனது ஆதரவு கல்வழியின்‌ ஆதரவுக்கு 
நிகராகாது. செல்வத்தின்‌ ஆதிக்கம்‌ நல்வழி 
யின்‌ ஆதிக்கத்துக்கு ஈடாகாது. ஆயுதத்‌ 3 
தின்‌ வல்லமை நல்வழியின்‌ வல்லமைக்கு 
ஒப்பாகாது. ஈண்பனது நட்பு ஈல்வழியின்‌ 
நட்புக்குச்‌ சமனாகாது. நல்வழி ஒன்றே மனித 
னுக்கு யாண்டும்‌ பெருந்துணேயாகிறது. 


நல்லாற்றால்‌ நாடி அருளாள்க பல்லாற்றால்‌ 
தேரினும்‌ அஃதே துணை. 


569802௨௨96 64௧6 6960922607 6964296526 6656922662 66668566692 266626 66686646066666992666268020 29) 


சாப்ப ப பப பபப பபப பபப பபப 


திருக்குறள்‌ 
ப்ப பப்ப பப்படம்‌ 


333 


நவம்பர்‌ 29 கார்த்திகை 14 
முன்யோசனை 
அடையப்‌ பெறுபவைகளுள்‌ அண்ணலே, 
உனக்கு ஒப்பானது ஒன்றுமில்லை என்‌ 
பதை நான்‌ இளமையீலேயே கற்றுக்கொள்‌ 
வேனாக,: 


செய்து சாதிப்பதற்குக்‌ கடினமானதை 
முன்யோசனை செய்பவன்‌ எளிதில்‌ முடித்து 
விடுகிறான்‌. மிகப்‌ பெரிய காரியத்துக்கும்‌ 
சிறிய துவக்கமிருக்கிறது என்பதை முன்‌ 
3 யோசனைக்காரன்‌ தெரிந்து கொள்கிறான்‌. 
சிறு செயல்களிடத்தும்‌ ஆழ்ந்து கருத்துச்‌ 
செலுத்துபவன்‌ சான்றோன்‌. 


பொருள்கருவி காலம்‌ வினையிடஜெடு ஐந்தும்‌ 
இருள்தீர எண்ணிச்‌ செயல்‌. 
-- திருக்குறள்‌ 


2898822662868626698 62926 2662825 


334 


3666௪6௨௨௦௨6666622 626626 256426266566222226666626262226620666662 00, 
ட்‌ 


6665966660 6090626666669686௪4266606 0000890000000 0000590 S 000 007 


நவம்பர்‌ 30 ்‌.. கார்த்திகை 15 
தொண்டன்‌ 
உனக்குத்‌ தொண்டு புரிந்தே நின்‌ அன்‌ 
பர்கள்‌ எல்லாம்‌ உனக்குரியவர்‌ ஆயினர்‌. 
நான்‌ யாண்டும்‌ தொண்டனயிருக்கக்‌ 
கற்றுக்‌ கொள்வேனாக. 


மேடுகளில்‌ இருக்கும்‌ சிற்றுறுகளெல்லாம்‌ 
பள்ளத்தில்‌ இருக்கும்‌ பேராற்றில்‌ கலக்கின்‌ 
றன. உயிர்கள்‌ எல்லாம்‌ தொண்டனுக்குச்‌ 
சொர்தமாய்விடுகின்றன. மற்றவர்களுக்கு 
அவன்‌ தலைவன்‌ எனினும்‌ தலைச்சுமை 
போன்று அவன்‌ யாருக்கும்‌ தொந்தரவு 
கொடுப்பதில்லை. மற்றவர்களுக்கு அவன்‌ 
முன்நிற்பவன்‌ எனினும்‌ யாருக்கும்‌ இடைஞ்‌ 
சல்‌ செய்வதில்லை. தொண்டன்‌ யாருக்கும்‌ 
எதிரியல்லன்‌. 
அன்புறு சிந்தைய ராகி யடியவர்‌ 
நன்புறு நல்லூர்ப்‌ பெருமண மேவிநின்று 
இன்புறும்‌ எந்தை இணையடி யேத்துவார்‌ 
துன்புறு வாரல்லர்‌ தொண்டுசெய்‌ வாரே. 

_ திருஞானசம்பந்தர்‌ 


9262௪66266 6668662666 6666662 6666666666 6266666666 6622 52666 66652662260626526266262 2292௦8 99, 


ம ப்ப பபப பப்்ப(। 2666605626 566460666660260' 


335 


895665262222699699656672222௨2222220௨2662262602626262228 9892629794. 
ப்‌ 


பெபபபபபபபபபபப்ப்ப்பட்ப பபப பபப பபபபபபபபபபட((ட(ட 


டிசம்பர்‌ 1 கார்த்திகை. 16 
ஏட்டுக்‌ கல்வி 
சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்‌ 
வமே, உன்‌ சான்னித்தியத்தை உணரும்‌ 
போது நூல்‌ ஆராய்ச்சி சுவையற்றுப்போய்‌ 
வீடுகிறது. 


296050000660 5000000099, 


வெளியூரில்‌ இருக்கும்‌ புதல்வன்‌ ஒருவ 
னுக்கு அவனுடைய பெற்றோரிடமிருந்து கடி 
தம்‌ ஒன்று வந்தது. அதைப்படித்துக்கொண் 
டிருக்கும்போது பெற்றோரே நேரில்‌ வந்து 
விட்டனர்‌. உடனே மகன்‌ கடிதத்தை ஒரு 
புறம்‌ வைத்துவிட்டுத்‌ தாய்‌ தந்‌தையருடன்‌ 
பேச ஆரம்பித்தான்‌. அதே விதத்தில்‌ ஏட்‌ 
3 டுக்‌ கல்வி கடவுளின்‌ அருளைப்‌ பெறும்வரை 
யில்தான்‌ பயன்‌ படுகிறது. 


980000000500000505600860000000 50000009 


கற்றதனுல்‌ ஆய பயனென்கொல்‌ வாலறிவன்‌ 
நற்றாள்‌ தொழாஅர்‌ எனின்‌. 


* திருக்குறள்‌? 
ட ப்பப்பப்ப்ட்ப்பபப்ப்ப்ப்ட்ப்ட்ட்ட்ட்டடவி 


336 


£90062590006000580000500000505000560690060000 00060000 0000000000 46' 


டிசம்பர்‌ 2 கார்த்திகை 17 
பித்தன்‌ 
பாரினில்‌ உள்ளோர்‌ வெவ்வேறு பொருள்‌ 
களைக்‌ குறித்துப்‌ பித்துப்‌ பிடித்திருக்கை 
யில்‌ பெம்மானே, நான்‌ உன்பொருட்டுப்‌ 
பித்தன்‌ ஆவேனாக. 


பரம்பொருளுக்கு அமைந்துள்ள பல 
பெயர்களுள்‌ பித்தன்‌ என்பது முற்றிலும்‌ 
பொருத்தமானது. உயிர்களைத்‌ தனக்கு உரி 
மையாக்கிக்கொள்ளுதலில்‌ அவன்‌ பெரும்‌ 
பித்துப்‌ பிடித்திருக்கிறான்‌. இனி அவனை 
அடையவேண்டும்‌ என்னும்‌ பித்தம்‌ உயிர்‌ 
களுக்கு வந்துவிட்டால்‌ முன்னேற்றம்‌ மிக 
எளிதாகிவீடுகிறது. 


ப பப ப்ப ப்ப பப ப்ப! 


எத்தாற்‌ பிழைப்பேனே எந்தையே 
நின்னருட்கே 
பித்தானேன்‌ மெத்தவுநான்‌ பேதை 
பராபரமே. : 


_— தாயுமானவர்‌ 


Cao sos Goes SOvOSOS sO oSSOO 2426 266665696%26- 


60-22 வச்‌ வாட்‌ 


டிசம்பர்‌ 8 கார்த்திகை 18 
கலை 
கலைகள்‌ யாவும்‌ முடிவில்‌ கடவுளின்‌ 
பெருமையையே விளக்குகின்றன என்பதை 
நான்‌ அறிந்துகொள்வேனா க. 


கலைஞானங்கள்‌ யாவும்‌ உலகத்தில்‌ உள்ள 
அதிசயங்களை விளக்குகின்றன. ஒவ்வொரு 
கலையும்‌ க ஃடசியில்‌ கடவுள்தான்‌ இவ்வுல 
காகத்‌ தோன்றிக்கொண்டிருக்கிறார்‌ என்னும்‌ 
உண்மையை வெளிப்படுத்துகிறது. எனவே 
கற்கவேண்டிய முறையில்‌ கலையைக்‌ கற்றால்‌ 
மெய்ப்பொருளை அடைதற்கு அது உபாய 
மாகும்‌. 


ஒருமைக்கண்‌ தான்கற்ற கல்வி ஒருவற்கு 
எழுமையும்‌ ஏமாப்‌ புடைத்து. 
௮ திருக்குறள்‌. 


76229௪9692 2795௪9 298274229௪22522655 265225 O00 SSO 2௦௦6 SE 00OS S000 


338 


866666666066668286862686625665௦666௦265௦65 66566 226௦66 0080000000 00, 


பபப பபப ட டா ப்பட்ட 


டிசம்பர்‌ 4 கார்த்திகை 19 
நிலை 
எனது உடல்‌ வாழ்க்கை தேர்‌ ஓட்டத்‌ 
துக்கு ஓப்பானது. தேர்‌ நிலைக்கு வருவது 
போன்று இறைவா, உன்னை அடையுங்கால்‌ 
நான்‌ நிலைக்கு வந்தவனாகிறேன்‌. 


ஒவ்வொரு பொருளுக்கும்‌ உற்ற நிலை 
யுண்டு. தனது நிலையை அடையும்‌ வரையில்‌ 
எப்பொருளுக்கும்‌ ஓய்வு இல்லை. நீரானது 
கடலைப்போய்‌ அடையும்‌ வரையில்‌ அதற்கு 
நிலை தடுமாற்றமே நிகழ்கிறது. . மனிதன்‌ 
தெய்வத்தை அடையும்வரையில்‌ அவன்‌ நிலை 
தடுமாறித்‌ தத்தளித்துக்கொண்டிருக்கிறான்‌. 


தேடாத தேட்டினரே செங்கைத்‌ துலாக்‌ 
கோல்போல்‌ 

வாடாச்‌ சமநிலையில்‌ வாழ்வார்‌ பராபரமே. 
— தாயுமானவர்‌ 


'5 2௦௨௦ ௪52262௦6௦62 000000000006 006000 000600000000 000 0060666060000 66' 


339 


டிசம்பர்‌ 5 கார்த்திகை 20 
அந்தர்யோகம்‌ 
விளையாடும்‌ பொம்மைகளை விட்டெறிந்து 
விட்டுக்‌ குழந்தை தன்‌ தாயை நாடுவது 3 
போன்று இறைவா, உன்னை நான்‌ நாடு 
வேனாக, 


பப்ப 


காலமெல்லாம்‌ மனிதன்‌ உலக வியவகாரத்‌ 
தில்‌ மூழ்கியிருப்பது பொருந்தாது. அவை 
களை ஓதுக்கி வைத்துவிட்டு இடையிடையே 
்‌ அருள்‌ நாட்டம்‌ கொள்ளவேண்டும்‌. அப்படிச்‌ 
3 செய்தால்‌ அவன்‌ பிறவிப்‌ பெருங்கடலில்‌ 
3 மூழ்கிப்போய்விடமாட்டான்‌. 


ஐவரொடுங்கூடாமல்‌ அந்தரங்க 
சேவைதந்த 
தெய்வ அறிவே சிவமே பராபரமே. 


_— தாயுமானவர்‌ 


8090090000000 08000005500 GOTOLSOGOOPOSOOLSOOSSO OOOO SO OTSOOC CONS OOS 


600900000 (960000000600000: 


5 
/,,60529௦2௦22262222262225 22222222௪2 ௨22226 25222 ௪௪௨ ௦௪௪௪௨௪௨௦௨ 22௪6 5௦7 


340 


டிசம்பர்‌ 6 கார்த்திகை 21 
i அந்தக்கரணம்‌ 
உலகைக்‌ காண்பதற்குப்‌ பயன்படுகிற 
அந்தக்கரணத்தை இறைவா, உன்னிடம்‌ 
திருப்பி உன்னையே காணப்‌ பழகி வரு 
வேனை. 


அந்தக்கரணம்‌ அல்லது மனது புறவுல 
கைக்‌ காண உதவுகிறது. கெட்ட மனமுடைய 
வர்க்கு உலகம்‌ கேடுடையதாகத்‌ தெரிகிறது. 
மனம்‌ நல்லதாக மாறுமளவு உலகும்‌ நல்லதா 
கத்‌ தோன்றுகிறது. தெய்வீக மனதுக்கு 
தெய்வக்‌. காட்சியே எங்கும்‌ தென்படுகிறது. 
மனதை தெய்வத்தில்‌ ஒடுக்கிவிட்டால்‌ -மனி 
தன்‌ தெய்வத்தை அடையப்பெறுகிறான்‌. 


அந்தக்கரணம்‌ அடங்கத்‌ துறப்பதுவே 
எந்தத்‌ துறவினும்௩ன்‌ றெந்தாய்‌ பராபரமே. 


_ தாயுமானவர்‌ 


341 


_,599௪60269629925622966926222 9550996900000008069000000000 00000000 PO, 
ட ட்‌ 


டிசம்பர்‌ 7 கார்த்திகை 22 
ஆணவம்‌ 
இறைவா, நான்‌ யாண்டும்‌ உன்னுடைய 
சன்னிதியிலேயே இருக்கிறேன்‌ எனினும்‌ 
ஆணவம்‌ குறுக்கிட்டு உன்‌ காட்சியை 
மறைக்கிறது, என்னே! 


குரியனைவிடப்‌ பன்மடங்கு சிறியது பூமி. 
குரியன்‌ இப்பூமிக்கும்‌ இன்னும்‌ பல கிரகங்‌ 
களுக்கும்‌ வெளிச்சம்‌ கொடுத்துக்‌ கொண்டி 
ருக்கிறது.ஆனால்‌ மூடுபனி அவ்வெளிச்ச த்தை 
வரவொட்டாது தடுத்து விடுகிறது. அற்ப 
ஆணவத்துக்கு இறைக்‌ காட்சியை மறைக்கும்‌ 
திறமையிருக்கிறது. குரியவெப்பத்தால்‌ மூடு 
பனியை அகற்றுவது போன்று இறைவன்‌ 
அருளால்‌ ஆணவ மலத்தை அகற்றவேண்‌ 
டும்‌. 


கெட்டவழி ஆணவப்பேய்‌ கீழாக மேலான 
சிட்டருனைப்‌ பூஜை செய்வார்‌ பராபரமே. 


- தாயுமானவர்‌ 


%69500500505900608000000060 0908000000000 00S 0 0S 66௦96! 


342 


க க பப்ப பபப பபப பப பபப பபப 


டிசம்பர்‌ 8 கார்த்திகை 23 
முக்கனி 


யோகம்‌, பக்தி, ஞானம்‌ என்னும்‌ முக்‌ 
கனியை இறைவா, உனக்குப்‌ படைத்து 
வணங்க நான்‌ கற்றுக்கொள்வேனாக. 


வாழை, மா, பலா ஆகிய மூன்றை முக்கனி 
என்கிறோம்‌. இவைகளுள்‌ ஒவ்வொன்றும்‌ 
தன்னளவில்‌ சுவையும்‌ சத்தும்‌ உடையது, 
பின்பு மூன்றுஞ்சேருங்கால்‌ சுவையிலும்‌ 
உணவுச்‌ சத்திலும்‌ அவை பன்மடங்கு 
மேலோங்குகின்றன. கடவுளுக்குப்‌ படைக்க 
அவை முற்றிலும்‌ பொருத்தமானவைகள்‌. 
மனம்‌, மொழி, மெய்யாகிய முக்கனிகளை 
நாம்‌ கடவுளுக்குக்‌ கொடுத்துவிட வேண்டும்‌. 


தானந்‌ தவந்தருமஞ்‌ சந்தமுஞ்‌ செய்வர்சிவ 
ஞானன்‌' தனையணைய நல்லோர்‌ பராபரமே. 


தாயுமானவர்‌ 


,569525256666665669626659262262666666666₹64 6646566996 66 666 46268886666266202922668 626896 00, 
(225665௦6௧௧ 2௦ 66௪25 6664265666662668266626 266066 2௩66626262:6696666662666664662626055%. 


343 


க்‌ ட்‌ பவ ததை 


டிசம்பர்‌ 9 கார்த்தி நிகை 24 
மாயை 
ஈசா, உனது யோக மாயையினால்‌ நீ 
உலகாகக்‌ காட்சி கொடுத்துக்‌ கொண்டிருக்‌ 
கிறாய்‌. மாயை சொரூபமாக அல்லாது 
: 3 உன்னை நரன்‌ உள்ளபடி காண்பேனாக. 


முதலில்‌ முட்டையாயிருந்து பிறகு பறவை 
யாவது பறப்பனவற்றின்‌ இயல்பு. பரம்‌ 
பொருள்‌ பிரபஞ்ச சொருபமாகக்‌ காட்சி 
கொடுத்துக்கொண்டிருக்கிறார்‌. ஞானக்கண்‌ 
பெறுகிறவர்களுக்குப்‌ பிறகு அவர்‌ உள்ளபடி 
தமது மெய்க்காட்சியளிக்கிறார்‌. பிரபஞ்ச 
மாக தம்மைக்‌ காட்டிக்கொள்வது அவரு 
டைய இயல்பு. இந்த இயல்பை மாயை என்‌ 
கிறோம்‌. 


வல்லமையே காட்டுகின்ற மாமாயை 


நாஜெருவன்‌ 
இன்மையின்‌ எங்கே இருக்கும்‌ பராபரமே. 


தாயுமானவர்‌ 


: 
: 
%, 

19658569900 95955855696058089658 90500996 0056659960800 0 60506000000 607 


344 


5996669692 666652566266956666622266 6556 5656090009605 0 6069666095009 5 6606005 6 66060 0 69 9 
ப்‌ 


டிசம்பர்‌ 10 கார்த்திகை 25 
நெறி 
இறையே, உன்‌ காட்சியைப்‌ பெறா திருக்‌ 
கிறபொழுதும்‌ உன்னை அடைதற்கான நெறி 
யில்‌ நான்‌ சென்றுகொண்டிருப்பேனாக. 


2 


வீண்காலம்‌ கழிக்காது சரியான பாதை 
யில்‌ போய்க்கொண்டிருப்பவர்கள்‌ சேர 
வேண்டிய இடத்தைப்‌ போய்ச்‌ சேருவர்‌. 
நாம்‌ அனைவரும்‌ பரம்பொருளிடத்து யாத்‌ 
திரை போய்க்கொண்டிருக்கிறோம்‌. நெறி 
அல்லது வழி பிசகாதிருப்போமாகில்‌ அவ 
ரைச்சென்றடைவது திண்ணம்‌. 


மின்னனைய பொய்யுடலை மெய்யென்று 
நம்பிறயோ 
நின்னை மறக்கை நெறியோ பராபரமே. 
_— தாயுமானவர்‌ 


345 


௧6௨௪௨௪௨௨௨௪ 6௦2௧௧62௦௧௧ 86௦26௨66௦2௧௨9௧௦௧௨5 ௨௦௨௨௨666௦௨ ௨௨௨௨௦௨௨௨௦௦௦௧௨௫௫௫, 
ப்‌ 


ப்‌ 
9060000009000 000050000000 66௧௨௦ 25௨௪96 4௪2222 ௪௪௪௦௧6௦ ௪௪9௦௪௪ SSO SS SSIS SOOO OS LOSS 000000 0 


0000800860800 98 6860000060866 66266654 6666266646 66 6626666666 000006 0 000 90 655598222௩. 


9 
a 
[1] 
(7) 


டிசம்பர்‌ 11 கார்த்தி 
நீர்க்குமிழி 
இறைவா, நீ நீர்‌. நான்‌ நீர்க்குமிழி, என்‌ 
வடிவத்தில்‌ நான்‌ வாஞ்சை வைக்காது உன்‌ 
சொருபத்தைப்‌ பற்றியிருப்பேனாக. 


நாமருபத்தில்‌ நாம்‌ மயங்கியிருக்கிறோம்‌. 
ஆனால்‌ ரூபம்‌ ஓயாது மாறுவதால்‌ நாமமும்‌ 
மாறுகிறது. பின்பு பொருளோ நாமரூபத்‌ 
தில்‌ பாதிக்கப்படாதிருக்கிறது. நீர்க்குமிழி 
போன்றது நாமருபம்‌. அது நிலைத்திருப்ப 
தில்லை. அழிகிற நாமரூபத்தை ஒதுக்கிவிட்‌ 
டுப்‌ பொருளைக்‌ காணக்‌ த்‌ பனு 
வேண்டும்‌. 


நித்தியமொன்‌ நில்லாத நீர்க்குமிழி 
போன்றவுடற் 
கித்தனைதான்‌ துன்பமுண்டோ என்னே 
பராபரமே. 
- தரயுமானவர்‌ 


899009000006 0008000005000000G09T0S 600009900500 000009 60000000000 0°! 


346 


29 00000006000800090 0050006 6000060000 6060086000006 0 00 60000900600 009, 


425 665866600000006096686050000960000060000808009000060 00060000000 0, 


டிசம்பர்‌ 12 கார்த்திகை 27 
சாகக்‌ கற்றுக்கொள்‌ 

எனது முன்னேற்றத்துக்கு வாழ்வு பயன்‌ 
படுவதுபோன்று சாவும்‌ பயன்படுகிறது என்‌ 
பதை இறைவா, எனக்குப்‌ புகட்டியருள்வா 
யாக. ்‌ 

உடலை உறுதிப்படுத்துதற்கும்‌ உள்ளத்‌ 
தைத்‌ தெளிவுபடுத்துதற்கும்‌ உறக்கம்‌ 
தேவை. பழுதுபட்ட உடலை மாற்றிக்கொள்‌ 
ளுதற்கும்‌ புதிய சூழ்நிலையை உண்டுபண்‌ 
ணிக்கொள்ளுதற்கும்‌ மரணம்‌ முற்றிலும்‌ அவ 
சியமாயிருக்கிறது.வாழ்ந்திருக்கும்பொழுதே 
மாய்ந்துபோனவன்‌ போன்று யார்‌ ஆய்விடு 
கிறானே அவன்‌ ஞானத்துக்குத்‌ தகுதியுடை 
யவன்‌ ஆகிறான்‌. 
ஆவியொடு காய மழிந்தாலும்‌ மேதினியில்‌ 
பாவியென்று நாமம்‌ படையாதே--மேவியசீர்‌ 
வித்தார முங்கடம்பும்‌ வேண்டாம்‌--மடநெஞ்சே 
செத்தாரைப்‌ போல்‌ திரி. 


- பட்டினத்தார்‌ 


9962565562 666596 55256666௨6 55666 6442662862 6662666626626666666662562666666268666622666268 99, 


347 


டிசம்பர்‌ 18 கார்த்திகை 28 
அஷ்ட சித்திகள்‌ 
எந்தையே, உன்‌ சிருஷ்டியிலுள்ள விந்‌ 
தைகளைக்‌ கண்டு நான்‌ மயங்கலாகாது. 
உன்னோடு பீரியாத இணக்கம்‌ கொள்ளு 
தலையே நான்‌ வேண்டி நிற்கிறேன்‌. 


பேரரசன்‌ ஒருவனைக்‌ கண்டு அவனேடு 
இணக்கம்‌ பூணச்‌ செல்லும்‌ ஒருவன்‌ அரண்‌ 
மனையிலுள்ள அதிசயங்களைக்‌ கண்டுகளித்து 
வருவானாகில்‌ அவன்‌ அறிவிலியாவான்‌. 
கடவுள்‌ சிருஷ்டியிலுள்ள சித்திகள்‌ பலப்‌ 
பல. அவையாவும்‌ அஷ்ட சித்திகள்‌ என 
இயம்பப்படுகின்றன. நீர்மேல்‌ நடப்பது, 
நிலத்தில்‌ புதையுண்டுசாகாது கிடப்பது 
போன்றவை அவைகள்‌. ஆத்மசாதகன்‌ 
அவைகளை நாடலாகாது. 


00000000060000000000500006005506 0660080006609 00 T0 0000600000000 6050000000 £8 268௪. 


சித்திநெறி கேட்டல்‌ ஜெகமயக்கம்‌ சன்மமற 
முத்திநெறி கேட்டல்‌ முறைகாண்‌ பராபரமே. 


்‌ - தாயுமானவர்‌ 


பபப பப்ப பப பபப பப்ப ட ட ட்ட ட்ட 


1: 
'25 2௪26226622 2262 6225௪௪ 2226262922222, 2522292௦௨5 922௨௨ஈ௧5222௨ 2௨௦௨௨௦ 0° 


348 


டிசம்பர்‌ 14 கார்த்திகை 29 
அக்ஷய பாத்திரம்‌ 
அண்ணலே, நீ அக்ஷ்ய பாத்திரம்‌. உன்‌ 
னிடத்திலிருந்து எதை, எவ்வளவு எடுத்தா 
லும்‌ நீ குறைவில்லாத நிறை பொருள்‌. 
உன்னை நான்‌ எனக்குச்‌ சொந்தமாக்கிக்‌ 
கொள்வேனாக. 


உலகம்‌ முழுதுக்கும்‌ மழை நீராக மாறி 
யமைவது கடல்‌ நீர்‌. ஆயினும்‌அது யாண்டும்‌ 
குறையாதது. உயிர்கள்‌ அனைத்தும்‌ தாம்‌ 
வேண்டியவைகளை சர்வேசுவரனிடமிருந்து 
பெறுகின்றன. தேவைகளை ஓயாது நல்குதற்‌ 
கிடையில்‌ அவர்‌ அக்ஷய பாத்திரமாகவே 
இருந்து வருகிறார்‌. 


எத்தனையோ அண்டத்து இருந்தவர்கள்‌ 
எத்தனைபேர்‌ 
அத்தனைபேர்‌ உண்டாலும்‌ அணுவுங 
குறையாண்டி. 


_ பட்டினத்தார்‌ 


0௧௧9௪69696 9645969696 26922 622222256654566 65666௪2660 2262 67௧5822229 6822596666 5466660696 0 00 028 0 


பபப பப பபப ப ப ப பப்ப பபப 


349 


,௦௨௪௦௪௪6௨௪௨௦௨ ௦௨௧௨௨6௦௦௦௨ 42௨௦ ௧௨ 6622௦௨௦22௦ ௨௦ 62௦௨6௨ OSL OL 000000000800, 
ட்‌ 


படட பப பப பப்ப பப்பபப்பபபபப்ப்ப்பப பபப பபப பட்ட பபப 


டிசம்பர்‌ 15 மார்கழி 1 
- குறி 
இறைவா, நான்‌ அடைதற்குரிய குறியாய்‌ 
இருப்பவன்‌ நீயே. இதை நான்‌ யாண்டும்‌ 
நினைவில்‌ வைத்துக்கொள்வேனாக. 


அண்டத்திலுள்ள யாவும்‌ புறப்பட்ட இடத்‌ 
தையே. திரும்பிப்‌ போய்ச்சேர்வதைக்‌ குறி 
யாகக்‌ கொண்டிருக்கின்றன. கடலினின்று 
கிளம்பிய நீராவி திரும்பவும்‌ கடலையே 
சென்றடைகிறது. நாம்‌ கடவுளிடத்திருந்து 
புறப்பட்டு வந்தவர்கள்‌. திரும்பவும்‌ அவ 
ரைச்‌ சென்றடைவது நமது குறியாகும்‌. 


குறியாகக்கொண்டு குலமளித்த நாயகனைப்‌ 
பிரியாமற்சேர்ந்து பிறப்பறுப்ப தெக்காலம்‌? 
-- பத்திரகிரியார்‌ 


பப பப பபப ப ப்பபபபபபபபபபபபபபப பப்ப பபப ப ப ப்பப்பபபபப(| 


96060666000000560660000920805505 6085000980566 03 00S 000000 0°07 


350 


டிசம்பர்‌ 16 மார்கழி 2 
சூரசம்மாரம்‌ 
இறைவா, என்னுள்ளிருக்கும்‌ சிற்றியல்பு 
என்னும்‌ சூரனைச்‌ சம்மாரம்‌ செய்ய நீ துணை 
புரிவாயாக. , 


அசுரனை அழித்தல்‌ என்னும்‌ அரிய செயலை 
தெய்வம்‌ பல்வேறு வடிவெடுத்துச்‌ செய்‌ 
திருக்கிறார்‌. நம்முள்ளிருக்கும்‌ கீழ்மையே 
அசுரன்‌ என உருவகப்படுத்தி இயம்பப்பட்‌ 
டிருக்கிறது. கீழ்மையோடு கடும்போர்‌ 
புரிந்து அதை அகற்றவேண்டும்‌. 


மனதையொரு வில்லாக்கி வான்பொறியை 
நாணாக்கி 

எனதறிவை அம்பாக்கி எய்வதினி 
யெக்காலம்‌? 
_ பத்திரகிரியார்‌ 


5059000000000000050S000/ 0000000000005 0 000000000000 S 0001000 2656666269: 


351 


500959059000090090005600550005900000050 0065005089006 5 06000005000 0060 0000S 000 000000000006 6! 


oS RSNINISSSSISEATOSSNESSONROGSSSOOPSNORSESS ON SRAPASOSE SAR. 


,999888696649262644926896625666226௪62664966696956465555658௦06966666656096542662952௦669 00 689) 


பப படபட பப்ப பபப பபப 


டிசம்பர்‌ 17 ட மார்கழி 3 
தடுத்தாளுதல்‌ 
அறியாமையினால்‌ தீயவழியில்‌ செல்லும்‌ 
குழந்தையைத்‌ தாய்‌ காப்பாற்றுவது 
போன்று என்னை இறைவா, :புன்மையின்‌ 
கண்‌ போகாது தடுத்தாள்வாயாக. 


தம்மைத்‌ தடுத்தாள வேண்டுமென்று 
சுந்தரர்‌ பிறக்கும்பொழுதே பரமனிடம்‌ வரம்‌ 
வாங்கிக்கொண்டு வந்தார்‌. கிரிசன்‌ என்னும்‌ 
பாபியை ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ தடுத்தாண்டார்‌. 
தகுதி நம்மிடம்‌ முழுதுமில்லை யெனினும்‌ நம்‌ 
மைத்‌ தடுத்தாளும்படி கருகைரனிடம்‌ நாம்‌ 
பரிந்து கேட்டுக்கொள்ளலாம்‌. 


தானாக வந்து தடுத்தாண்‌ டெனையின்ப 
வானாகச்‌ செய்தஇன்ப வானே பராபரமே. 


_— தாயுமானவர்‌ 


8௨௦6699656 8226269646662696062626662696262626262696222625569226662222565660565662652269 6 


352 


STII ப பழ பப பலபட பம ட்ப அவ அமன்‌ வன ட 
்‌க 


டிசம்பர்‌ 18 மார்கழி 4 
பொய்‌ மான்‌ 

பிரபஞ்ச வாழ்வு என்னும்‌ பொய்மானைப்‌ 
பார்த்தோடாதிருக்குமாறு பரம்பொருளே, 
நீ அருள்புரிவாயாக. 

தவத்துக்காகக்‌ காட்டுக்குச்‌ சென்றிருந்த 
ஸ்ரீ ராமனும்‌ சீதையும்‌ சிறிது நேரம்‌ 
பொய்மானுக்கு ஆசைப்பட்டார்கள்‌. அந்த 


6555550950 


ட 
8 
& 
இ. 
டூ 
(5) 
[்‌ 
ட்ட 
ஓ 
[ப 
3 
© 
9 
9 
A] 
3 
& 
௫ 
& 
3 
& 
8 


5 பெருந்துயரத்துக்கு ஆளானார்கள்‌. மக்கள்‌ 
கரும்‌ படும்‌ துயரத்துக்கு மூலகாரணம்‌ 
: பொறி வழியே அவர்கள்‌ பிரபஞ்சப்‌ பொருள்‌ 
கள்‌ என்னும்‌ பொய்மானை நாடிச்‌ செல்வ 
: தாம்‌. அதைப்‌ புறக்கணிக்குமளவு துன்பம்‌ 
3 தவிர்க்கப்படும்‌. 
இகமுழுதும்‌ பொய்யெனவே 
ஏய்த்துணர்ந்தால்‌ ஆங்கே 
மிகவளர வந்தஅருள்‌ 
மெய்யே--அகதெகீழப்‌ 
பாரீர்‌ ஒருசொற்‌ படியோ அனுபவத்தைச்‌ 
சேர்‌ அதுவே திறம்‌. 


DIAS QA ச கபட படப்‌ 


பழட ககக ககக பரக கக்கக ககக ௨௧௪௧௧௨௦௨௦௪௧௨௧௨௨௨௨௨௨௪௨௪ 


_ தாயுமானவர்‌ 
I I 


0.2 353 


ட நல்லது 


டிசம்பர்‌ 19 மார்கழி 5 
அபயம்‌ 
அபயகரங்காட்டி என்னை வாவென்று 
அழைத்த வண்ணமாயிருக்கும்‌ இறைவா, 
நான்‌ விரைவில்‌ உன்‌ சந்நிதி வந்து சார்‌ ; 
வேனாக. 


தீக்கு அருகில்‌ வருகிறவர்களுக்குக்‌. குளிர்‌ 
போகிறது. உணவை ஏற்பவர்க்குப்‌ பசி 
போகிறது. கடவுளை அடைபவர்க்குப்‌ பயம்‌ 
போகிறது. கடவுளில்‌ ஒன்றித்துவிடுபவர்க்கு 
ஆபத்து ஒன்றுமேயில்லை. கடவுளை அடை 
வதும்‌ அபயத்தில்‌ நிலைபெறுவதும்‌ ஒன்றே 
யாம்‌. 


இக்காயம்‌ பொய்யென்றோர்‌ ஈட்டத்து 
உனக்கபபம்‌ 
புக்காதார்‌ உண்டோ புகலாய்‌ 
பராபரமே. 


72000 ம்‌ » 
9060000%08000677 0050009000085 58₹742946968௨62696 5655646665 oss enero 0s 600000 S005 0569, 


பபப ப பப பபப ப பப ப பப ப பப பபப ப்பபப்பப்பப ப பபப பபப பப பபப்ப(|। 


| 
ட்‌] 
ட்‌] 
1 
[33 
| 
ட்‌ 
8 
11 


அரக ரகக சததம சரச தக அதக தகதக உரக்கக்‌ 59000000010 
அ.ச. 


LESSEN 0060000000 பப்ப 10110 
டிசம்பர்‌ 20 மார்கழி 6 
நின்‌ செயல்‌ 
பிரபஞ்சத்‌ தில்‌ நிகழ்வதெல்லாம்‌ இறைவா, 
நின்‌ செயல்‌. என்‌ செயல்‌ என்று சிலவற்‌ 
றுள்‌ நான்‌ உரிமை பாராட்டி பந்த பாசத்தை 

உண்டுபண்ணிக்கொள்கிறேன்‌. 


மின்‌ சக்தியால்‌ இயக்கப்பெற்றுச்‌ சக்கரம்‌ 
சுழல்கிறது; தீபம்‌ எரிகிறது; ஒலிபெருக்கி 
3 ஓலமிடுகிறது; அடுப்பு வெப்பம்‌ கொடுஃ 
ஆனையால்‌ 
ப யாவும்‌ நடைபெறுகின்றன. 
இதை அறியாத மனிதன்‌ தன்னைச்‌ செயலுக்‌ 
குக்‌ கர்த்தாவாக்கிக்கொள்கிறான்‌. 


௯ 
13 
5. 8 
௫ 
0. 
்‌ 
ர 
ட்ட 
ஓ 
ள்‌ 
8. 
2 
39. 
% 
& 


பார்க்கின்‌ அண்டபிண்டப்‌ பரப்பனைத்தும்‌ 
நின்செயலே 

யார்க்குஞ்‌ செயலிலையே ஐயா பராபரமே. 
_ தாயுமானவர்‌ 


09980709 880799 9808508900000 08 0006 9008 0909960600 006009090000 6906! 


34 


இத கனல ட க வன ட பப வா A 


59௪௪௬௦௪௪26௪2 ௨6௧-962, 226268265622௨52255௦௧௧566௦6625 2622 26௨௦௧5௧௦௪6௦65 26௦2 922222௦45,௦64269222 80, 


ட்‌ 


56௦௪8௦ 62962222௦6௦௦௦௨௨ 22௨566௦268 89. 


ட பபப ப ப பபப. 


டிசம்பர்‌ 21 மார்கழி 7 
மனது 
தீயில்‌ போட்ட அடுப்புக்கரி தானே தீ 
யாவது . போன்று தேவே, என்‌ மனதை 
உன்னிடம்‌ கொடுத்துவிட்டால்‌ அது உன்‌ 
சொருபம்‌ ஆய்வீடுகிறது 
மனம்‌ இருக்கும்‌ வரையில்‌ உலகக்‌ காட்சி 
யிருக்கிறது. நல்ல மனதுக்கு உலகம்‌ கல்ல 
தாகக்‌ காட்சியளிக்கிறது; கெட்ட மனதுக்கு 
உலகம்‌ கெட்டதாகத்‌ தென்படுகிறது. தெய்‌ 
விக மனதுக்குத்‌ தெய்வக்‌ காட்சி தென்படு 
கிறது. மனம்‌ அழியுங்கால்‌ காணப்படும்‌ 
உலகும்‌ மறைகிறது. மனே நாசத்துக்குப்‌ 
பிறகு எஞ்சியிருப்பது மெய்ப்பொருள்‌. 
சிந்தை பிறந்ததும்‌ ஆங்கே அந்தச்‌ 
சிந்தை இறந்து தெளிந்ததும்‌ ஆங்கே 
எந்த நிலைகளும்‌ ஆங்கே கண்ட 
யான்தான்‌ இரண்டற்று இருந்ததும்‌ 
ஆங்கே. 


— தாயுமானவர்‌ 


eb வள்‌ ட கள க கப்கள்‌ வட்ட கப்ப டப்‌ 


ப்‌ 
6௪992 9965%4 5965462௧௪௪ ௪௫௪௧௧௫௫௦௧4 1௪௪௪59௨௨௧௮ 565955 ST 0000020000 


டிசம்பர்‌ 22 மார்கழி 8 
நான்‌ 

நான்‌ என்பதை இறைவா, உனக்கே 
உரியதாக்கி விடுவேனாக. 


நான்‌ என்பதற்கு இலக்காயிருப்பது எது? 
உடலா, தசையா, ரத்தமா, எலும்பா? மனம்‌, 
புத்தி முதலிய அந்தக்கரணமா ? நான்‌ என்‌ 
பது வெங்காயம்‌ போன்றது. சருகுகளை ஒவ்‌ 
வொன்றாக நீக்கிய பிறகு வெங்காயத்தில்‌ 
எஞ்சியிருப்பது ஒன்றுமில்லை. கருவி கரணங்‌ 
கனை நீக்கிய பிறகு நான்‌ என்பதற்கு இலக்‌ 
காக ஒன்றுமில்லை. 


ஊன்கெட்டு உயிர்கெட்டு 
உணர்வுகெட்டு என்‌ உள்ளமும்போய்‌ 
நான்கெட்ட வாபாடித்‌ 


தெள்ளேணங்‌ கொட்டாமோ ? 
_ மாணிக்கவாசகர்‌ 


பாப ப பபப ப பபப பப்ப ப பபப பப பபப பப்ப பப்ப பப பப்ப 
பபப பப்ப பபப பப்ப ப பபப ப பப பப பப ப்ப பபப பபப ப ப 5055000 00000009 0 


s 
$e 5609065506605900 0000005000600 0 0000000000000 0000000050009 00° 


357 


டிசம்பர்‌ 28 மார்கழி 9 
அருள்‌ நிலை 
மருளிலே மயங்கி மாயாஜகத்தில்‌ உழலும்‌ 
என்னை எம்மானே, அருளிலே அசையா 
திருக்க வைப்பாயாக. 


மனிதன்‌ ஏக காலத்தில்‌ மாறுபடும்‌ 
இரண்டு காட்சிகளைக்‌ காண்பதில்லை. பாம்பு 
என்னும்‌ காட்சி தென்படும்‌ பொழுது கயிறு 
என்னும்‌ காட்சியில்லை. கயிற்றைக்‌ கயிறாக 
உணரும்போது பாம்பு இல்லை. பொருளை 
இயற்கையாகக்‌ காண்பது மருள்‌ நிலை, 
பொருளைப்‌ பரமலைக்‌ காண்பது அருள்நிலை. 


அருள்‌ எலாந்தீரண்டு ஓர்வடி வாகிய 
பொருள்‌ எலாம்வல்ல பொற்பொதுநாத ! என்‌ 
மருள்‌ எலாங்கெடுத்‌ தேஉளம்‌ மன்னலால்‌ 
இருள்‌ எலாம்‌இரிந்து எங்கொளித்‌ திட்டதே ? : 


வை தாயுமானவர்‌ 


762௦௦௪99௪55992262596665 2222829222 5600680050869 9 0009500000000 


358 


னீ 


ண்‌ க்‌ தக உத்த ளத வளைகள்‌ க ப்‌ பட்ட. 


% 


,595௧6%992%%22 22556222௦2 266666%92 65௪66௪6922 665666666962 6669666826 66266865669266666266669 


டிசம்பர்‌ 24 மார்கழி 10 
நீங்கியிரு 

இறைவனுக்கு அன்னியமான திலிருந்து 

மனதே நீ நீங்கியிரு. நித்தியானந்தம்‌ அப்‌ 

பொழுது உனக்குச்‌ சொந்தம்‌. 


நீர்‌ ஒன்று நீங்கலாக ஏனைய எல்லாவற்றி 
னின்றும்‌ மீன்‌ விலகியிருக்கிறது. ஏனையவற் 
றைச்‌ சார்ந்தால்‌ அதற்குத்‌ துன்பம்‌. சச்சி 
தாளந்தத்தைத்‌ தவிர மற்ற எல்லாப்‌ 
பொருள்களிடத்திருந்தும்‌ நீ விலகியிரு. அப்‌ 
பொழுது உனக்குக்‌ கேடு ஒன்றுமில்லை. 


உண்டோ நமைப்போல வஞ்சர்‌-—மலம்‌ 
ஊறித்‌ ததும்பும்‌ உடலைமெய்‌ யென்று 
கொண்டோ பிழைப்பது இங்கு ஐயோ-— 
அருட்‌ 
கோலத்தை மெய்யென்று கொள்ளவேண்‌ 
டாவோ ! 
_— தாயுமானவர்‌ 


960500060056 ௨௨௨௧5, 6526 242225 25226 ௦௦௦௪௪௮9௦2௦ 292௦௮ 00 000090060000) 


359 


6205088090099505100805808090008960006000000 5000 00000000000000 600009, 
ட்‌ 


866000505050 2526 62692626262622555 


௪9252922௪௦ 66226906 662௦599629 5255 5000065000600 0000S 


க்கட்‌. 


,22௪௪௪௦௮௧௨௨௪௧௧௧௧995௦௦99௦222 2௦2௦௦௨66௨2 69665692222௦6822௪ 


ப] 


டிசம்பர்‌ 25 “மார்கழி 11 
சஹஜ நிஷ்டை 

சஹஜ நிஷ்டைக்கும்‌ என்‌ சிந்தைக்கும்‌ 
வெகுதூரம்‌.நான்‌ ஏகமாய்‌ நின்னேடிருக்கும்‌ 
நாள்‌ எந்த நாள்‌? இந்நாளில்‌ அது. முற்று 
ரதோ? 

அரசாங்க உத்தியோகஸ்தன்‌ ஒருவன்‌ 
தனது சொந்தக்காரியம்‌ போன்று எத்தனை 
யெத்தனை அலுவல்களையோ செய்து வருகி 
றான்‌. ஆனால்‌ தனக்கு அதிகாரம்‌ வருவது 
அரசாங்கத்திடமிருந்து என்பதும்‌, தான்‌ 
செய்வதெல்லாம்‌ அரசாங்கத்தின்‌ அலுவல்‌ 
கள்‌ என்பதும்‌ அவனுக்கு நன்கு தெரியும்‌. 
அதேவிதத்தில்‌ சஹஜ நிஷ்டையில்‌ இருக்கிற 
ஒருவன்‌ எண்ணிறந்த வியவகாரங்களுக்‌ 
கிடையில்‌ விச்ராந்தியில்‌ இருக்கிறான்‌. 

சட்டையோத்த இவ்வுடலைத்‌ 
தன்ளமுன்னே நான்‌ சகச 
நீட்டையைப்பேற்று ஐயா 
நிருவிகற்பங்‌ காண்பேனே ? ' 


_ தாயுமானவர்‌ 


360 


1865608 50008500500650005068I6S85500000050 05555000000 7000 0068508000606 00000T0000 0000000000 


25900005 56500000000005 ௦௫௧ ௨௫ 2௫௮௦௮ ௨௮௪௧ 5000006000556 00000000" 


பெ பப ப பப ப ப்பபப்பப்பபபப்பபப்ப்பபபப பபப பபப பப்ப ப பபப பட 


டிசம்பர்‌ 26 மார்கழி 12 
பரத்தினைப்பார்‌ 
இருப்பவர்‌ பரம்பொருள்‌: ஒருவரே. யாண்‌ 
டும்‌ அவரையே கண்டு, அவரோடு களித்‌ 
திருப்பாய்‌ மனமே. 


கயிற்றைப்‌ பாம்பெனக்‌ கருதி மனிதன்‌ 
படாதபாடு படுகிறான்‌. அப்படித்‌ தான்‌ படும்‌ 
வேதனைக்கெல்லாம்‌ தனது அக்ஞானமே 
காரணமாகும்‌. பரம்பொருளைப்‌ பிரபஞ்ச 
மெனக்‌ கருதி மனிதன்‌ அல்லல்‌ மிகப்படு 
கிறான்‌. பரமனை உள்ளபடி காண்பது மெய்‌ 
யறிவு. 


எப்பொருள்‌ எத்தன்மைத்‌ தாயினும்‌ 
அப்பொருள்‌ 
மெய்ப்பொருள்‌ காண்பது அறிவு. 
-- திருக்குறள்‌ 


361 


SNES 0௪04 026௧040202 6462 2௧46424646 24246222044420424 62௪ 958௧) 
டிசம்பர்‌ 27 மார்கழி 18 
அசையாதிரு 

அசைந்து கொண்டிருக்கும்‌ அந்தக்கர 
ணத்தைக்‌ கொண்டு அசையாப்‌ பொருளே, 
உன்னை நான்‌ அறிவது எங்ஙனம்‌? 


தேங்கியிருக்கிற தண்ணீர்ப்‌ பரப்பிலே 
திங்களின்‌ பிம்பம்‌ தெளிவுறத்‌ திகழ்கிறது. 
தண்ணீரில்‌ திரைகளும்‌ அலைகளும்‌ அதி 
கரிக்குமளவு திங்களின்‌ பிம்பம்‌ பிளவுபட்டுப்‌ 
போகிறது. சித்தம்‌ அடங்கிச்‌ சும்மாவிருக்‌ 
கும்பொழுது அதற்கு அடிப்படையாயுள்ள 
ஆத்மப்‌ பிரகாசம்‌ நன்கு ஒளிர்கிறது. 


வேண்டா விருப்பும்‌ வெறுப்பும்‌--அந்த 
வில்லங்கத்‌ தாலே விளையுஞ்‌ ஜனனம்‌ 
ஆண்டான்‌ உரைத்தபடியே சற்றும்‌ 
அசையா  திருந்துகொள்‌ அறிவாகி 
நெஞ்சே. 


_— தாயுமானவர்‌ 


$92௪52224926%49%9௨922௨2௨2622௪௦௦6௧ 6660006560000 0006 6606850856000 000 6668060000658 0000800, 


6065000505000 1080 2800000000000 059 0000000500550 0S0 50ST E0 6900060005000 09006 00 6 6 


0s 500090000505000568 க ஞீ 


362 


1$556826686264285262956242626456 626266 62525268 264 26626626 946426 65624656269942259629629698 95. 


ட்‌ 


டிசம்பர்‌ 28 மார்கழி 14 : 
துரியம்‌ 

மாறுபடுகிற மனநிலைக்கெல்லாமிடையில்‌ 

அருட்பேறே, உன்‌ உணர்விலேயே நான்‌ 

ஓயாது தினை த்திருப்பேனாக. 


நாள்தோறும்‌ நனவு, கனவு, கனவற்ற 
உறக்கம்‌ ஆகிய மூன்று அவஸ்தைகளில்‌ நாம்‌ 
மாறி மாறி உழன்று வருகிறோம்‌. இம்மூன்று 
மனநிலைகளுக்கு நாம்‌ அடிமைப்பட்டவர்களா 
கவும்‌ இருந்து வருகிறோம்‌. இம்மூன்றுக்கும்‌ 
பொதுவாயும்‌ இம்மூன்றினுள்‌ தோயாதும்‌ 
இருக்கிற அறிவு நிலையே துரியம்‌. 


கருதும்‌ அடி யார்கள்‌உளங்‌ காணவெள. 
யாகுந்‌ 
துரியநிறை வான சுகமே பராபரமே. 


_— தாயுமானவர்‌ 


'௫௪2௪௨௪௪௨௪௪௪௫௪௧௧ ௧௪29222252 59262௨2; 4800010008000 00000 00500800000 06 


363 


: டிசம்பர்‌ 29 மார்கழி 15 
i அத்வைதம்‌ 

சூரியனும்‌ சூரியகிரணமும்‌ போன்று 
இறைவா, நான்‌ உனக்கு அன்னியமானவன்‌ 
3 அல்லன்‌ என்பதை அறிந்துகொள்ள அருள்‌ 

புரிவாயாக. 
? அலையும்‌ கடலும்‌ இரண்டு பொருள்கள்‌ 
அல்ல. அவைகள்‌ அத்வைதம்‌. சிவமும்‌ 
கத்தியும்‌ அத்வைதம்‌; பிரம்மமும்‌ மாயையும்‌ 
அத்வைதம்‌; உடலும்‌ உயிரும்‌ அத்வைதம்‌; 
கத்தும்‌ ஜீவனும அத்வைதம்‌; சேதனமும்‌ 
அசேதனமும்‌ அத்வைதம்‌; ஜீவாத்மாவும்‌ பர 
மாத்மாவும்‌ அத்வைதம்‌. 


சகமனைத்தும்‌ பொய்யெனவே 
தானுணர்ந்தால்‌ துக்க 

சுகமனைத்தும்‌ பொய்யன்‌ றோ 
சோராது--இகபரத்தும்‌ 

விட்டுப்‌ பிரியாத மேலான அத்துவிதக்‌ 
கட்டுக்குள்‌ ஆவதென்றோ காண்‌. 


_— தாயுமானவர்‌ 


பபப பபப பபப பபப பபப ப பபப ப பப டட 0000000000000 


92,2226 5௪௪௦ 6௧௧6902222262226 2௧2௪255௧௧4 2௦942256556௪6௪௨௫௦9௨௦2௧ ௨௦௧௧ ௦௨௨6௨97. 


364 


க சம்பீர்‌ 30 மார்கழி 16 
நிர்விகற்ப சமாதி 
மனக்கொதிப்பு அடங்கினால்‌ இறைவா, 
உனக்கும்‌ எனக்கும்‌ உள்ள தொடர்வு 

உள்ளபடி விளங்கிவிடும்‌. 


காற்று அடிக்கும்பொழுது தடாகத்தின்‌ 
மேற்பரப்பு மேடுபள்ளமுடையதாய்வீடும்‌. 
அதில்‌ சந்திரனது பிம்பம்‌ உள்ளபடி: தென்‌ 
படுவதில்லை. தேங்கிய தடாகத்தில்‌ சந்திர 
பிம்பம்‌ சந்திரன்‌ போன்றது. தேங்கிய மன 
தில்‌ பிரகாசிக்கும்‌ ஜீவாத்மன்‌ பரமாத்மா 
போன்றது. மன.தற்ற நிலையில்‌ ஜீவாத்மா 


பபப ப ப ப ப ப ப பப பபப பபப பப்பு 


ப ப பபப ப பப ப ப ப ப்பபபபபபபபபடப(। 


பது நிர்விகற்ப சமாதி. 


நேச நிருவிகற்ப நிட்டையல்லால்‌ 
உன்னடிமைக்கு 

ஆசையுண்டோ நீயறியா தன்றே 
பராபரமே. 
_ தாயுமானவர்‌ 


க்‌ 


,52௪௪௪௧௧௫4௨௪௧௪௨௪ ௧4௨௧௧௨௨௨௨௪ ௨௨௨௪௨௨௨௨௪௨௨௨௨௨௨௨ 


365 


PEDDLE பபப்ட பவல்‌ 90000009, 


 டசம்பா 31 மார்க 17 
பெரிய வீடு 

எம்பெருமானே, நான்‌ உன்னை அடைந்து 
உனது பெரு வீட்டில்‌ வாழாது ஜீவபோதம்‌ 
என்னும்‌ சிறு வீட்டில்‌ வசித்திருந்து சிறு 
மைக்கு ஆளாகிறேன்‌, என்னே! 

கடல்‌ நீரானது ஆவியாகவும்‌, மேகமாக 
வும்‌, உறைபனியாகவும்‌ என்னென்னவோ 
வடிவெடுக்கிறது. பின்பு மழைநீர்‌, ஆற்றுநீர்‌, 
சேற்றுநீர்‌, கிணற்றுநீர்‌ என்றெல்லாம்‌ அதே 
நீர்‌ புதிய புதிய பெயர்களை எடுக்கிறது. 
அது திரும்பவும்‌ கடலைச்‌ சென்றடைந்தான 
பிறகு இந்த உபாதிகளையெல்லாம்‌ தாண்டி 
விடுகிறது. உபாதிகளை மலம்‌ என்கிறோம்‌; 
அவைகளை அகற்றுகிற ஜீவன்‌ சிவமாகிறான்‌. 


சித்தமலம்‌ அறுவித்துச்‌ 
சிவமாக்கி எனையாண்ட 
அத்தன்‌ எனக்கு அருளியவா(று) 
ஆர்‌ பெறுவார்‌ அச்சோவே. 


_ மாணிக்கவாசகர்‌ 


o2855596080060090009006660000000000 6000690699000 65 0000609660660 6 60060086 0000 000 BO 0B 00 


'206009000005000000000000 000000005900 2622266௦22 00000 0000000005 oo 


368 


அகண்டாகாரம்‌ 
எண்ணங்களையெல்லாம்‌ ஒதுக்கிவீட்டுப்‌ 
பேரறிவே, உன்னில்‌ நான்‌ புதைந்திருப்‌ 
பேனாக. 


உப்புப்‌ பொம்மையொன்று கடலில்‌ நீரா 
டச்‌ சென்றது. சிறிது நேரத்துக்குள்‌ அது 
தன்‌ வடிவை இழந்துவிட்டது; கடல்மயம்‌ 
ஆய்விட்டது அது. அங்ஙனம்‌ ஆத்ம சாதகன்‌ 
்‌ திவபோதத்தைப்‌ பரபோதத்தில்‌ கரைத்து 
3 விடவேண்டும்‌. 


ஆங்கென்றும்‌ ஈங்கென்றும்‌ உண்டோ- 
சச்சி 
தானந்த ஜோதி அகண்ட வடிவாய்‌ 


ஒன்றென்று இரண்டென்று உரைத்‌ 
திடலாமோ? 
- தாயுமானவர்‌ 


இ ட ப பபப ப ப்ப்ப்ட்டபபபப(। 0°! 


267 


பப்ப பப(। 
ப பப்ப ப பபபபபபபபபபபபபபபபபபப பபப பபப பப்ப 0000 S00 S050 G0 000° 


,465662%6௦626266௦௦௨6 ௨66 6966%62662596666%9%5264662௧6464662645242224222066912664659664686௭. 


,௫%22262௦6௦52 5௦2௨௨56௦5௨ ௨௪ 6௧6௧522025 6662666 6662௨ 0000800050009, 


பூரணம்‌ 
இறைவா, உனக்கும்‌ எனக்கும்‌ உள்ள 
தொடர்வை உணர்ந்தான பிறகு, நான்‌ 
யாண்டும்‌ பூரணத்திலேயே நிலைத்திருப்‌ 
பதை நன்கு அறிந்துகொண்டேன்‌. 


அலையானது கடலுக்கு அன்னியமாக ஒரு 
பொழுதும்‌ இருப்பதில்லை. தன்னை எவ்வளவு 
சிறியதாக அல்லது பெரியதாக அமைத்துக்‌ 
கொண்டாலும்‌ அலையானது யாண்டும்‌ கடல்‌ 
மயமே. ஜீவனைது தன்னை எத்தனை யெத்‌ 
தனையோ உபாதிகளோடு பொருத்தி வைத்‌ 
திருக்கிறது. ஆனால்‌ அத்தனை வடிவங்களுக்‌ 
கிடையில்‌ அது -பூரணத்திலேயே புதைந்‌ 
திருக்கிறது. 


தாக்குநல்‌ லானத்த ஜோதி-அஊு 

தன்றிற்‌ சிறிய எனைத்தன்‌ அருளால்‌ 

போக்கு வரவற்‌ நிருக்குஞ்‌- சத்த 

பூரண மாந்திலன்‌ புதுமைகாண்‌ மின்னே. 
_— தாயுமானவர்‌ 


'622௪௪௪௪௫௧௪9௦௪26255 292262௪2௪8 0005050005056 0055000000900 


368 


566006 06586005505598500505958080000050 09000005 00000000000090900S0S05SS0000000 0000000000000 


தலைப்பு அகராதி 


பக்கம்‌ பக்கம்‌ 
அகண்டாகாரம்‌ 367 அரண்‌ 818 
அகத்தில்‌ இருப்பது 260 அருள்தாகம்‌ 18 
அகல்யை 89 அருள்நிலை 368 
அக்னிஜுவாலை 18 அருள்பற்று 169 
அஹிம்சை 87 அருள்வேட்கை 235 
அசையா திரு 902 அரைமணி நேரம்‌ 165 
அச்சுருவாணி 208 அலைக்கழிப்பவர்‌ 191 
அஸ்திவாரம்‌ 144 அவன்‌ ' 149 
அஸ்பர்சயோகம்‌ 147 அறம்‌ 38 
அஷ்டசித்திகள்‌ 848 அறவாழி (தர்ம 
அக்ஷயபாத்திரம்‌ 349 சக்கரம்‌) 76 
அஞ்சனம்‌ 148 அறிதற்கெளியது 207 
அஞ்சுதல்‌ 44 அறுவடை -: 24d 
அடிமை 180 அற்பச்‌ செயல்‌ 121 
அடைக்கலம்‌ 192 அன்பிள்கொடை 64 
அதிசயம்‌ 2229 அன்பு 1 
அத்வைதம்‌ 864 அன்பு அறிவு 201 


அந்தக்கரணம்‌ 341 

அந்தர்யோகம்‌ 840 ஆகர்ஷண சக்தி 111 
அபயம்‌ 804 ஆசிரியர்‌ 224 
அபரிக்கிரஹம்‌ 182 ஆசை 180 


ஆணவம்‌ 342 
ஆத்மபோதம்‌ 186 
ஆத்மன்‌ 83 
ஆயத்தம்‌ 69 
ஆர்‌ ஜவம்‌ 119 
ஆலயம்‌ ப 78 
ஆவாஹனம்‌ 23 
ஆளுதலும்‌ ஆட்படு 
தலும்‌ 210 
ஆள்‌ இல்லாத படகு 212 
ஆறுதல்‌ எங்கே? 258 
ஆற்றலின்‌ 
அதிகரிப்பு 230 
ஆனந்தம்‌ 0 
இங்கு 113 
இடிக்கமுடியாத 
மாளிகை 272 
இப்பொழுதே 270 
இயற்கையில்‌ 
நம்பிக்கை 3825 
இரவு 167 
இளமை al 


இறந்தகாலமும்‌ 
எதிர்காலமும்‌ 273 

இறைவனது ஆணை 38 

இன்பம்‌ டதத 


ஈசன்நிலை 274 
உடம்பு 240 
உடலை அலங்கரித்‌ 

தல்‌ 322 
உடையவன்‌ 112 
உணருதல்‌ 229 
உண்மை 53 
உண்டி 217 
உதவி 216 
உபரதி 87 
உயர்வு 90 
உயீர்‌ 198 
உழைப்பு 36 
உள்ளக்கொதிப்பு 298 
உள்ளும்‌ புறமும்‌ 54 
உறக்கம்‌ 184 
உறுதி 118 


ii 


உற்ற உபாயம்‌ 202 கஸ்தூரிமான்‌ 226 
உனது வீருப்பம்‌ 282 கடமை 159 
கடலின்‌ அடிமட்டம்‌ 298 

ஊக்கம்‌ 34 கணபதி பூஜை 84 
ஊழ்‌ 309 கண்‌ 50 
கண்ணீர்‌ 70 

எண்ணத்தின்‌ கருமம்‌. 241 
வலிவு 117 கருவி 120 

எதிரொலி 150 - கரையற்றது 105 
எழில்‌ வடிவம்‌ 209 கர்ப்பக்கிருஃம்‌ 139 
a கலை 388 

ஏகாந்தம்‌ 97 கல்‌ நெஞ்சம்‌ 96 
ஏட்டுக்‌ கல்வி 336 கள்‌ வெறி 221 
ஏழை தெய்வம்‌ 236 கள்ளன்‌ 7 
ஏழை நெஞ்சம்‌ 29 கள்ளாமை 71 
கற்பக விருக்ஷம்‌ 19 

ஐம்பெரும்‌ வேள்வி 828 காட்சிக்கெளியான்‌ 107 
காணுதல்‌ 92 

ஒப்பற்ற வெற்றி 228 காந்த ஊசி 261 
ஒழுக்கம்‌ 3 காயத்ரீ 56 
ஓதுதல்‌ 146 கால அளவை 91 
ஓயாத பாடம்‌ 987 காலி செய்‌ 287 
ஓய்வு 31 காவலாள்‌ 51 


கிரியை 
கிருதயுகம்‌ 
கீர்த்தி 
குடியிருத்தல்‌ 
குணசீலம்‌ 


கோபுரம்‌ தாங்கி 


கோவில்‌ 
ஹிருதய குகை 


சகித்தல்‌ 
சகோரபக்ஷி 
சக்தி பூஜை 
சஹஜ நிஷ்டை 
சண்டையிடல்‌ 


301 
246 
131 
7 
49 
263 
20 
190 
162 
350 
127 
1238 
133 
232 
41 
73 


294 
137 
329 
360 
324 


சத்திய சங்கல்பம்‌ 114 


iV 


சத்திய தேவதை 196 
சத்தியம்‌ 129 
சந்தோஷம்‌ 179 
சப்பாணிப்‌ பருவம்‌ 307 
சமம்‌' 291 
சமயப்‌ பற்று 132 
சமர்ப்பணம்‌ 183 
சமாதானம்‌ 296 
சம்யோகம்‌ 202 
சரியை 300 
சன்மார்க்கம்‌ 276 


சாகக்‌ கற்றுக்கொள்847' 


சாக்ஷி 318 
சாந்தம்‌ 59 
சாந்தி 184 
சாரம்‌ கட்டுதல்‌ 280 
சிரத்தை 296 
சிருஷ்டி கர்த்தா 266 
சில்லரை மாற்றுதல்‌3806 
சிவபூஜை 331) 
சிறுசெயல்‌ 126 
சிறைவாசம்‌ 226 
சிற்பி 161 


சீர்திருத்தம்‌ 283 
சுடுகாடு 45 
சும்மா இரு 45 
சுயேச்சை 194 
சுயேச்சையின்‌ பாகு 
பாடு 4 
சுவர்க்கமும்‌ 
நரகமும்‌ 188 
சுவைத்தல்‌ 17 
சுற்றம்‌ 165 
குரசம்மாரம்‌ 361 
செயலும்‌ சாந்தியும்‌ 805 
சேவை 657 
சோதனை 138 
சோம்பல்‌ 304 
செளசம்‌ 164 
ஜபம்‌ 79 
ஸ்துதி 142 
ஞாயிறு புகுந்த 
ஞாலம்‌ 227 
ஞானக்கண்‌: 80. 


ஞான தீபம்‌ 
ஞானப்‌ பிறவி 
ஞானம்‌ 


தக்ஷன்‌ யக்ஞம்‌ 
தடுத்தாளுதல்‌ 
தந்திரம்‌ 
தபோதனன்‌ 
தமம்‌ 

தவம்‌ 
தரித்திரம்‌ 
தருணம்‌ 
தற்போதம்‌ 


தனக்குத்‌ தானே 
துணை 


தனித்திரு 


தன்‌ கடன்‌ 


211 
170 
303 


209 
362 
243 
167 
292 
146 
286 

61 
316 
326 
316 
278 


தன்னைத்‌ திருத்துதல்‌ 9 


தாயின்‌ உள்ளம்‌ 22 


தாய்‌ 
தான்‌ 
திதிகைு 


தியானம்‌ 


திரிபுர தகனம்‌ 
திரை 
திறவுகோல்‌ 
தீங்கிழைத்தல்‌ 
துரியம்‌ 
துவிஜன்‌ 
துன்பத்தின்‌ 
அவசியம்‌ 
துன்பத்துக்குப்‌ 
பிறப்பிடம்‌ 
துன்பநிழல்‌ 
துன்பம்‌ 
தூண்டில்‌ 
தூய்மை 
தெய்வ அசுர 
சம்பத்து 
தெய்வத்தை 
மகிழ்வித்தல்‌ 
தெய்வப்பெற்றி 
தேடுதல்‌ 
தேடுதலும்‌ 
தள்ளுதலும்‌ 
தேடுமிடம்‌ 


58 
202 
156 
264 
363 

66 


94 


திமி 
108 
108 
160 
56 


200 
47 
28 

105 


ப 
$6 


vi 


தேன்‌ ஈ 
தொண்டன்‌ 
தொண்டு 
தொல்‌ வினை 
தோட்டக்காரன்‌ 
தோல்வி 


நடுநிலை 

நட்பு 

நல்ல துவக்கம்‌ 
நல்ல வாய்ப்பு 
நல்லாரிணக்கம்‌ 
நல்வழி 

நாட்டம்‌ 
நாராயண சேவை 
நான்‌ 

நியாசம்‌ 

நிராசை 
நிர்வீகற்ப சமாதி 
நிலை 

நிலைத்த உறவு 
நிழல்‌ 
நிறைநெஞ்சம்‌ 


நிறைபொருள்‌ 
நின்செயல்‌ 

நீ ஏழையா? 
நீங்கியிரு 
நீர்க்குமிழி 
நீர்த்துளி 
நெடும்‌ பயணம்‌ 
நெல்லிக்கனி 
நெறி 

நேர்மை 
நைந்துருகல்‌ 
நைவேத்தியம்‌ 


பகை 

பக்தி 

பசித்திரு 
பட்சபாதம்‌ 
பணிவு 

பண்பு 
பரத்தினைப்‌ பார்‌ 
பரபோதம்‌ 
பரிபாகம்‌ 

பலம்‌ 


101 
51211] 
311 
369 
3406 
492 
259 
14 
245 
212 
60 
207 


104 

67 
817 
213 


96 : 


126 
361 
299 
175 

48 


vii 


பலி 

பழக்கம்‌ 
பாதுகாப்பு 
பாத்திரத்திற்கு 


ஏற்ற பொருள்‌ 


பாம்பாட்டிச்‌ 


சித்தன்‌ 


பாய்மரம்‌ 
பாவனை 
பிணநெஞ்சு ' 
பிண்டம்‌ 
பித்தன்‌ 
பிரம்மச்சரியம்‌ 
பிரம்மாஸ்திரம்‌ 
புயல்காற்று 
புடமிடு தல்‌ 
புதுப்பித்தல்‌ 
புதையல்‌ 
புலன்‌ நீட்டு தல்‌ 
புனிதன்‌ 

ம்‌ 

பூஜை 

பூரணம்‌ 


பூனையின்‌ பல்‌ 
பெரிய வீடு 
பெரியோர்‌ துணை 
பெருநெறி 
பெருவாழ்வு 
பேரமைப்பு 
பேரறிவு 
பேரன்பு 
பேரியல்பு 
பேருணர்ச்சி 
பேறு 
பொரித்த பறவை 
பொருளுடைமை 
பொய்‌ சேர்ந்த 
சிந்தை 
பொய்‌ மான்‌ 
பொய்யுறவு 
பொறுமை 
போதனமுறை 
போட்டி 
போற்றுமிடம்‌ 


மண்டையோடு 


viii 


320 
366 
245 
148 
216 
220 
195 

72 
208 

42 
109 
235 

32 


16 
353 
204 
321 
214 
136 
248 


722 


மதிப்பிடு தல்‌ 
மந்திரம்‌ 
மரணத்தைப்‌ 
பற்றிய நினைவு 
மரணம்‌ 
மருந்து 
மலை 
மழை 
மனக்கண்ணாடி 
மனச்சாட்சி 
மனது 
மனதை ஒழுங்கு 
படுத்து தல்‌ 
மனபரிபாகம்‌ 
மனம்‌ மொழி 
ஒற்றுமை 
மாட்சி 
மாணிக்கம்‌ 
மயை 
மாற்றியமைத்தல்‌ 
மானுட அன்பு 
மின்‌ விளக்கு 
முக்கனி 


271 
34d 


166 
308 
343 


ix 


முக்தி 27 விசுவரூபம்‌ 214 


முமுக்ஷுத்வம்‌ 297 விசுவஜித்‌ 102 
முயற்சி 218 விஷம்‌ உண்ணுதல்‌ 116 
முறை மரற்றம்‌ 268 வித்து 110 
முன்‌ ஏற்பாடு 158 விநயம்‌ 032 
முன்யோசனை 334 விந்தை 174 
மெய்மை ்‌ 93 விமோசனம்‌ 106 
மேக மண்டலத்‌ வியாகூலம்‌ 289 
துக்கு மேல்‌ 266 விலகியிரு 141 
மேலாம்‌ பாடம்‌ 208 விலை 63 
மொக்கு 249 விவேகம்‌ 288 
மெளனம்‌ 103 விழிப்பு 260 
வீண்பேச்சு 277 
யந்திரம்‌ 257 வெட்டவெளி 98 
யுக்தி 279 வெற்றி 176 
யோக நித்திரை 247 வெற்றிக்குவித்து 85 
யோகம்‌ 197 வெற்றிவேல்‌ 12 
வருந்துதல்‌ ப்ட்‌ வேகம்‌ 74 
வரும்துதற்கு வேட்கை 181 
ஒன்றுமில்லை 810 வேள்வி 327 
வலிவு 86 வைகறையில்‌ 
வழிப்போக்கன்‌ 124 துயில்‌ எழு 322 


வாய்மை 187 வைராக்கியம்‌ 290 


ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனத்தினின்று 
வெளிவரும்‌ 


தர்ம சக்கரம்‌ 
திங்கள்‌ வெளியீடு 


இது இந்தியாவின்‌ பண்பைப்‌ போதிக்கிறது. 
பாரமார்த்திகத்தைப்‌ பரப்புகிறது. சமயக்‌ 
கொள்கைகளை விளக்குகிறது. சமயத்தில்‌ 
புகுந்துள்ள கசடுகளை அகற்றுகிறது. பைந்‌ 
தமிழைப்‌ பேணுகிறது. 
அறிவு வளர்ச்சிக்கும்‌, ஆன்மீக முன்னேற்றத்‌ 
திற்கும்‌, இல்லற வாழ்விற்கும்‌ இணையற்ற 
பொக்கிஷம்‌. விவரங்களுக்கு எழுதித்‌ தெரிந்து 
கொள்ளுங்கள்‌. 
காரியதரிசி 
தர்ம சக்கரம்‌ 


திருப்பராய்த்துறை-639 115,திருச்சி மாவட்டம்‌. 


